( C 


தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis.No.197 / 2009 . 
[ விலை : ரூ . 17.60 காசு 


2021 


டு 


தமிம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


டி 


IT . 


வாய்மையே 
வெல் 


லும் 


எண் 52 ] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 29 , 2021 
மார்கழி 14 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 2 இன் இணைப்பு 


2021 அக்டோபர் 20 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 1/2021 . 


கடலூர் மாநகரத்திற்கென மாநகராட்சி ஒன்றினை அமைப்பதற்கு 

வகைசெய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 

தற்போது ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் 
அவசரச் சட்டத்தை பிறப்பிக்கிறார் : 


1 . { 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு கடலூர் மாநகராட்சி குறுந்தலைப்பு 
அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , கடலூர் நகரம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


( 3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2 . ( 1 ) இந்த அவசரச் சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , - பொருள் 

வரையறைகள் . 
( a ) " கடலூர் மாநகரம் " அல்லது " மாநகரம் ' என்பது கடலூர் 
நகராட்சியில் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பகுதி எனப் பொருள்படும் மற்றும் இந்த 
அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்துடன் சேர்க்கப்படுகிற 
உள்ளாட்சிப் பரப்பிடம் எதனையும் உள்ளடக்கும் ; ஆனால் இந்த அவசரச் சட்டத்தின் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்திலிருந்து விட்டுவிடப்பட்ட 
பகுதி எதனையும் உள்ளடக்காது ; 


பிரிவின்படி 


( b ) " மாநகராட்சி " 

என்பது 3 - ஆம் 
அமைத்துருவாக்கப்பட்ட கடலூர் மாநகராட்சி என்று பொருள்படும் ; 


( C ) 


' ' மன்றம் " என்பது கடலூர் மாநகராட்சி மன்றம் என்று 


பொருள்படும் ; 


IV - 2 ( 52 ) ( T - Sup ) -1 


[ 1 ] 


2 


( d ) " அரசு " என்பது மாநில அரசு என்று பொருள்படும் ; 


( e ) " நகராட்சி மன்றம் " என்பது கடலூர் நகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 


( 1 ) ' ' நகராட்சி " என்பது கடலூர் நகராட்சி என்று பொருள்படும் ; 


( g ) " பட்டியல் சாதியினர்கள் " மற்றும் பட்டியல் பழங்குடியினர்கள் ' ' 
என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) ஆம் 
கூறுகளில் அவற்றுக்கு முறையே , குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 


கடலூர் 
மாநகரத்திற்கென 
மாநகராட்சியை 
அமைத்தல் . 


( 2 ) இந்த அவசரச் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள் வரையறை தமிழ்நாடு சட்டம் 
செய்யப்படாத ஆனால் , ( இதன்பின்பு , இதில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 

25/1981 . 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தில் 
பொருள்வரையறை செய்யப்பட்டுள்ள சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் அனைத்தும் , 
1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் அவற்றுக்கு முறையே அளிக்கப்பட்டுள்ள அதே 
பொருள்களை கொண்டிருத்தல் வேண்டும் . 

3. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட தேதியன்றும் அது முதற்கொண்டும் , 
செயல்விளைவு கொள்ளும் வகையில் , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக , 
கடலூர் நகராட்சியில் உள்ளடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடமானது கடலூர் 
மாநகரமாக அமைதல் வேண்டும் மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட 
அத்தகைய தேதியிலிருந்து கூறப்பட்ட மாநகரத்திற்கு கடலூர் மாநகராட்சி 
என்ற பெயரில் மாநகராட்சியொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் : 


வரம்புரையாக அரசானது , அவ்வப்போது , மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் அறிவிக்கையின் வாயிலாக , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பரப்பிடங்களை அதில் உள்ளடக்கும் வகையிலோ அல்லது அதிலிருந்து நீக்கிவிடும் 
வகையிலோ இந்த உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட மாநகரத்தின் எல்லை 
வரம்புகளை மாற்றியமைக்கலாம் : 

மேலும் , வரம்புரையாக இந்த உட்பிரிவின்படியான அறிவிக்கையொன்றைப் 
பிறப்பிப்பதற்கான அதிகாரமானது முன்னதான வெளியீட்டிற்கு உட்பட்டு இருத்தல் 
வேண்டும் . 


( 2 ) இம்மாநகராட்சியானது , கூறப்பட்ட பெயரால் , சொத்துக்களை ஈட்டும் , 
வைத்திருக்கும் மற்றும் அதனை வகை செய்வதற்கான மற்றும் ஒப்பந்தங்களை 
நிறைவேற்றுதலுக்கான அதிகாரத்துடனான தொடர்ந்திருக்கும் வழியுரிமையையும் , 
பொதுவான இலச்சினையையும் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் 
வேண்டும் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பின் பெயரில் வழக்கிடுதலும் மற்றும் 
வழக்கிடப்படுதலும் வேண்டும் , 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்னதாகச் 
செயற்பட்டுக் கொண்டிருந்த கடலூர் நகராட்சியானது , இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


நகராட்சிய அதிகார 
அமைப்புகள் . 


4. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்குப் பின்வரும் 
நகராட்சிய அதிகார அமைப்புகள் பொறுப்புடையனவாக இருத்தல் வேண்டும். 

( 1 ) ஒரு மேயர் ; 
( 2 ) ஒரு மன்றம் ; 
( 3 ) ஒரு நிலைக்குழு ; 
( 4 ) ஒரு சிற்றொகுதிகள் குழு ; மற்றும் 
( 5 ) ஓர் ஆணையர் . 


3 


5. ( 1 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் பிறவாறாக வகை செய்யப்பட்டுள்ள வாறன்றி , மன்றத்தை அமைத்து 
அரசினால் அவ்வப்போது அறிவிக்கையின் மூலமாக நிர்ணயிக்கப்படலாகும் இந்த 

உருவாக்குதல் . 
அவசரச் சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தகைய 
எண்ணிக்கையிலான மன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் , , 
ஆயினும் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையானது எந்த நேரத்திலும் 
எழுபத்து இரண்டிற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 


( 2 ) மன்றத்தில் பின்வரும் நபர்களும் பிரதிநிதித்துவம் கொண்டிருத்தல் 
வேண்டும் , அதாவது : 

( a ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான மக்களவை உறுப்பினர்கள் 
மற்றும் மாநகராட்சியின் பரப்பிடத்திற்குள் வாக்காளர்களாகப் பதிவு செய்துள்ள 
மாநிலங்களவை உறுப்பினர்கள் ; 


உ 


( b ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் 
அனைத்து உறுப்பினர்கள் . 


( 3 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மன்றத்தின் 
நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ள உரிமைத்தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் , 
ஆனால் மன்றக் கூட்டங்களில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றிருத்தல் கூடாது . 

( 4 ) மன்றத்தில் , பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்த 
நபர்களுக்கு பதவியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , மற்றும் அவ்வாறு 
ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கையானது , அம்மாநகரத்தின் 
மொத்த மக்கள் தொகைக்கு எந்த வீதத்தில் அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் 
சாதியினர்களின் அல்லது அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் பழங்குடியினர்களின் 
மக்கள் தொகையானது அமைந்திருக்கின்றதோ அதே வீதத்தில் கிட்டத்தட்ட 
இயலுமளவிற்கு மன்றத்தில் நேரடித் தேர்தலின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய மொத்த 
பதவியிடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப அமைத்திருத்தல் வேண்டும் . 

( 5 ) பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களைச் சேர்ந்த 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களிலிருந்து பட்டியல் சாதியினர் 
மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த பெண்களுக்காக பதவியிடங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , அது பட்டியல் சாதியினர்களையும் 
பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பதவியிடங்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக 
இருத்தல் கூடாது . 

( 6 ) மன்றத்தில் பெண்களுக்கென பதவியிடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் பெண்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் 
இடங்களின் எண்ணிக்கையானது , மன்றத்திலுள்ள பதவியிடங்களின் மொத்த 
எண்ணிக்கையில் , பட்டியல் சாதியினர்களையும் பட்டியல் பழங்குடியினர்களையும் 
சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கை 
உள்ளடங்கலாக , ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக இருத்தல் கூடாது . 

( 7 ) ( 4 ) -ஆம் மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின்படி ஒதுக்கீடு செய்யப்படும் 
பதவியிடங்களானவை அரசமைப்புச் சட்டத்தின் 334 ஆம் உறுப்பில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவு முடிவடைவதன் பேரில் செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் 
வேண்டும் . 


6. ( 1 ) மாநகராட்சி , குறித்த காலத்திற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி மாநகராட்சியின் கால 
வழக்கமான ஒவ்வொரு தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்திற்கென அளவு . 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு வரையில் தொடர்ந்திருத்தல் 
வேண்டும் ; ஆனால் அதற்கு மேலாக அன்று ; மற்றும் மேற்சொன்ன ஐந்தாண்டுக் 
கால அளவானது மாநகராட்சியைக் கலைப்பதாகச் செயற்படும் . 


4 


( 2 ) மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்று , -- 
( a ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 

அதனுடைய 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னதாக ; அல்லது 

( b ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாத கால அளவு 
முடிவதற்கு முன்னதாக நடத்தி முடிக்கப்படுதல் வேண்டும் : 

வரம்புரையாக , கலைக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ந்திருக்கக்கூடிய எஞ்சிய 
கால அளவானது ஆறு மாத காலத்திற்குக் குறைவாக இருந்திருக்குமிடத்து , 
அத்தகைய கால அளவிற்கென மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்காக 
இந்த உட்பிரிவின்படி தேர்தல் எதனையும் நடத்துவது தேவையானதாக இருத்தல் 

கூடாது . 
1920- ஆம் ஆண்டு 7. ( 1 ) ( 2 ) மற்றும் ( 3 ) ஆம் உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு உட்பட்டு , தமிழ்நாடு சட்டம் 
தமிழ்நாடு மாவட்ட ( இதன் பின்பு , மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1920 

V / 1920 . 
நகராட்சிகள் சட்டம் 
பொருந்தாது எனில் . ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டமானது , இந்த அவசரச் சட்டம் 

, 
தொடங்கிய தேதியிலிருந்தும் அது முதற்கொண்டும் கடலூர் மாநகரத்திற்குள் 
அடங்கியிருக்கும் உள்ளாட்சிப் பரப்பிடங்களுக்கு செயல்படுத்துவது நின்றுபோதல் 
வேண்டும் . 


( 2 ) அவ்வாறு நின்றுபோதலானது. 


( a ) கடலூர் மாநகரத்திற்குள் அடங்கியிருக்கிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
முந்தைய செயற்பாட்டினையும் ; 


( b ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கு எதிராகப் புரியப்பட்ட 
குற்றச்செயல் எதனையும் பொறுத்து உள்ளான தண்டம் , தண்ட இழப்பு அல்லது 
தண்டனை எதனையும் ; அல்லது 


( c ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
தொடர்பான புலனாய்வு , சட்ட நடவடிக்கைகள் அல்லது தீர் வழி எதனையும் 
பாதித்தல் கூடாது ; மற்றும் இந்த அவசரச் சட்டம் நிறைவேற்றப்படாதிருந்தாற்போன்று 
அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதுவும் விதிக்கப்படலாம் . 


( 3 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , மாவட்ட 
நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட 
மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் இருக்கும் 
அனைத்து நியமனங்கள் , அறிவிக்கைகள் , அறிவிப்புகள் , விதிகள் , துணைவிதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் , பணிப்பாணைகள் , உரிமங்கள் , அனுமதிகள் , 
திட்டங்கள் , படிவங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஆகியன எந்த அளவிற்கு இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாமல் இருக்கின்றனவோ 
அந்த அளவுக்கு இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட , பிறப்பிக்கப்பட்ட 
அல்லது வழங்கப்பட்ட நியமனங்களால் , அறிவிக்கைகளால் , அறிவிப்புகளால் , 
, 

, 
விதிகளால் , துணை விதிகளால் , ஒழுங்குமுறை விதிகளால் , ஆணைகளால் , 
பணிப்பாணைகளால் , உரிமங்களால் , அனுமதிகளால் , திட்டங்களால் , படிவங்களால் 
மற்றும் அதிகாரங்களால் அவை பதிலாக அமைக்கப்படுவது வரையிலும் கடலூர் 
மாநகரத்திற்குள் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடத்தில் நடைமுறையில் 
தொடர்ந்திருத்தல் வேண்டும் . 


1981 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் 
வகைமுறைகள் 
மாநகராட்சிக்குப் 
பொருந்துதல் 


8. ( 1 ) இதில் பிறவாறாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
வரி அல்லது கட்டணம் விதிப்பது மற்றும் வசூலிப்பது தொடர்பான வகைமுறைகள் 
உள்ளடங்கலான , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் அனைத்து வகைமுறைகளும் 
இதன் மூலம் மாநகராட்சிக்கு நீட்டிக்கப்படுதல் மற்றும் தேவையான மாறுதல்களுடன் 
பொருந்துதல் வேண்டும் ; மற்றும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பகுதியாக இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாற்போன்று , 1981 ஆம் 
ஆண்டுச் சட்டமானது மாநகராட்சியைப் பொறுத்த அளவில் படிக்கப்பட்டுப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


5 


உ 


- 


( 2 ) மாநகராட்சிக்கு , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகளைப் 
பொருந்தச் செய்வதை எளிதாக்கும் நோக்கத்திற்காக , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக , 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் மற்றும் அதன்படிச் செய்யப்பட்ட விதிகள் , 
துணைவிதிகளில் தேவைப்படக்கூடிய அல்லது உகந்ததாக இருக்கக்கூடிய 
வகைமுறைகள் எவற்றையும் நீக்குதல் , திருத்துதல் அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைத்தல் மூலமாக அத்தகைய தழுவமைவுகளை அல்லது மாற்றங்களைச் 
செய்யலாம் மற்றும் அதன்பேரில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டமும் அதன்படி செய்யப்பட்ட 
விதிகளும் அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும் , மாற்றங்களுக்கும் 
உட்பட்டு மாநகராட்சிக்குப் பொருந்துதல் வேண்டும் . 

( 3 ) 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகள் அல்லது அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகளின் மற்றும் துணைவிதிகளை தழுவியமைவதற்காக வகைமுறை 
செய்யப்படாமல் ( 2 ) -ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கிற வகைமுறை 
போதுமானதாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் , இந்த வகைமுறைகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு கோரப்பட்ட அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பு எதுவும் , மாநகராட்சிக்கு அவற்றைப் பொருந்தச் 
செய்வதை எளிமையாக்கும் நோக்கத்திற்காக , இந்த வகைமுறைகளை நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பின் முன்பாக உள்ள பொருட்பாட்டினைக் 
கருத்திற்கொண்டு அதன் பொருள் பாதிக்காத வகையில் தேவைப்படக்கூடிய 
அல்லது தக்கதென இருக்கக்கூடிய அத்தகைய முறையில் பொருள் கொள்ளலாம் . 

( 4 ) கடலூர் மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டு மற்றும் பொருந்துமாறு 
செய்யப்படும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 

( a ) கோயம்புத்தூர் மாநகருக்கும் , கோயம்புத்தூர் நகராட்சிக்குமான 
சுட்டுகை எதுவும் , இந்த அவசரச் சட்டத்தின் காரணமாக முறையே , கடலூர் 
மாநகருக்கும் , கடலூர் நகராட்சிக்குமான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் 

( b ) கோயம்புத்தூர் மாநகராட்சி , கோயம்புத்தூரின் மாநகராட்சி 
மற்றும் கோயம்புத்தூர் பெருநகராட்சி ஆகியவற்றுக்கான சுட்டுகை எதுவும் , இந்த 
சட்டத்தின் காரணமாக முறையே கடலூர் மாநகராட்சி , கடலூரின் மாநகராட்சி 
மற்றும் கடலூர் பெருநகராட்சிக்கான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


9 . ( 1 ) நகராட்சி மன்றத்தின் அனைத்து சொத்துக்களும் , அல்லது மன்றத்திற்குப் மாறுதல் கால 
பயன்படுத்தப்பட்ட , அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட 

வகைமுறைகள் . 
எவ்வகையிலான அனைத்து உரிமைகளும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு 
எவ்வகையிலும் சொந்தமான அல்லது அதனிடம் உற்றமைந்துள்ள அல்லது 
பொறுப்பாட்சி என்ற வகையில் அதனால் அல்லது அதற்காக வைத்துவரப்பட்ட 
அனைத்து நலன்கள் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்றும் அது 
முதற்கொண்டும் , நகராட்சி மன்றத்தினால் எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்ட , 
அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்து வரப்பட்ட எவ்வகையிலான 
அனைத்து உரிமைகளுடனும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு எதிராகச் சட்ட 
முறையில் இருந்து வருகிற அனைத்துக் கட்டுப்பாடுகளும் மற்றும் இது குறித்து 
பொது அல்லது தனி ஆணையின் மூலமாக அரசானது வழங்கக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளுக்குட்பட்டு மாநகராட்சியிடம் உற்றமைந்திருத்தல் வேண்டும் . 

( 2 ) அத்தகைய தொடக்கத் தேதியன்று உள்ளவாறான வரிகளின் 
அனைத்து நிலுவைகளை , வரியை இணக்கமான முறையில் தீர்த்துக் 
கொள்வதற்கான பிற தொகை செலுத்தங்களை அல்லது செலவுகளுக்குக் கொடுபட 
வேண்டிய தொகையை , இழப்பீட்டை அல்லது பிறவாறு நகராட்சி மன்றத்திற்குக் 
கொடுபட வேண்டிய தொகையை வசூலிக்கப்படலாம் மற்றும் மாநகராட்சிக்கு 
அவை சேர்ந்தடைந்தவையாக இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
அத்தகைய நிலுவைகள் அல்லது செலுத்தங்கள் கொடுபட வேண்டியவை போன்று 
வசூலிக்கப்படலாம் . 


6 


( 3 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்கு முன்பாக நகராட்சி 
மன்றத்தால் விதிக்கப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் , கட்டணங்களும் , 

, 
தீர்வைகளும் , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி மாநகராட்சியால் 
விதிக்கப்பட்டு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
வரிகள் , கட்டணங்கள் மற்றும் தீர்வைகள் இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதனாலும் மாற்றியமைக்கப்படுவது , 
நீக்கப்படுவது அல்லது கலைத்து கைக்கொள்ளப்படுவது வரையிலும் அதற்கிணங்கிய 
வகையில் நடைமுறையில் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் . 

( 4 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி நகராட்சி மன்றம் அல்லது அதிகார 
அமைப்பு அல்லது நபரெவராலும் அதற்கு அல்லது அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட 
அனைத்துச் செயல் நடவடிக்கைகளும் , அத்தகைய செயல் நடவடிக்கைகள் 
இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி தொடங்கியிருந்தாற் போன்று 
மாநகராட்சி , அதிகார அமைப்பு அல்லது நபரால் அல்லது அதற்கு அல்லது அவருக்கு 
எதிராகத் தொடரப்படலாம் . 

( 5 ) அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்னர் அதிகார அமைப்பு 
எதனாலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , 
இந்த அவசரச் சட்டம் நடைமுறையில் இருக்கையில் இந்த அவசரச் சட்டத்தின்படி 
அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு தகுதியுடைய அதிகார அமைப்பால் 
எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( 6 ) இந்த அவசரச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , இந்த 
அவசரச் சட்டத்தின் தொடக்க தேதிக்கு முன்பாக , நகராட்சியின் பணியில் இருந்த 
அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் அத்தகைய தொடக்கத் தேதியன்றும் 
அது முதற்கொண்டும் மாநகராட்சியின் அலுவலர் அல்லது பணியாளரொருவராகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் : 


வரம்புரையாக , 

( a ) மாநகராட்சியின் 

பணியில் அவர்கள் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டதன் விளைவாக அத்தகைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 
அடிப்படைச் சம்பளம் மற்றும் படிகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , பணிக்கொடை , 
வருங்கால வைப்புநிதி , ஓய்வுபெறும் வயது வரம்பு ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் 
பொருந்தத்தக்க வரையறைகளும் , நிபந்தனைகளும் அத்தகைய தொடக்கத் 
தேதிக்கு முன்பாக அத்தகைய பணியாளர்களுக்கு பொருந்தக்கூடியவற்றிற்கு , 
குறைவுபடாது இருத்தல் வேண்டும் ; மற்றும் 

( b ) அத்தகைய தொடக்கத் தேதி வரையிலும் நகராட்சியின் கீழ் 
அத்தகைய அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவராலும் செய்யப்பட்ட பணியானது , 
மாநகராட்சியின் கீழ் செய்யப்பட்ட பணியாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . மற்றும் 
அவர் , ஊதிய உயர்வுகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , வருங்கால வைப்பு நிதியம் , 
பணிக்கொடை ஆகியவற்றின் நோக்கத்திற்காக அந்தப் பணியைக் கணக்கில் 
எடுத்துக்கொள்ளும் உரிமைத் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் : 


மேலும் வரம்புரையாக , நகராட்சியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலர் 
அல்லது பிற பணியாளர் எவரும் வகுத்துரைக்கக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளும் 
அத்தகைய முறையிலும்மாநகராட்சிப் பணியில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அல்லது 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 73 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட பணிக்கு 
மாறுதல் செய்யும்படியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
ஆட்குறைப்புப் பலன்களின் பேரில் நகராட்சியின் பணியிலிருந்து நீக்கும் படியாகவோ 
தமது விருப்பத்தைத் தெரிவிக்க விருப்பத் தெரிவு ஒன்று கொடுக்கப்படுதல் 
வேண்டும் . 

( 7 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி கடலூர் நகராட்சியில் , 
( 

, 
சிற்றொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு மற்றும் இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியன்று நடைமுறையில் உள்ள சிற்றொகுதி எதுவும் அது மாற்றியமைக்கப்படாத 
வரையிலும் மாநகராட்சியின் கோட்டமாகவே கொள்ளப்படுதல் வேண்டும் . 


7 


( 8 ) மாவட்ட நகராட்சிகள் 

சட்டத்தின்படி , கடலூர் நகராட்சிக்காகத் 
தயாரிக்கப்பட்டு இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் 
இருக்கும் வாக்காளர் பட்டியலானது , புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 
மற்றும் வெளியிடப்படுவது வரையிலும் , மாநகராட்சிக்குரிய வாக்காளர் பட்டியலாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் நகராட்சியின் ஒவ்வொரு சிற்றொகுதி 
தொடர்பான வாக்காளர் பட்டியலின் பகுதியானது , மாநகராட்சியின் நேரிணையான 
கோட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


10. ( 1 ) அரசால் , அறிவிக்கை வாயிலாக பின்வருவனவற்றின் அதிகாரங்களை தனி அலுவலரை 
செலுத்தவும் , கடமைகளை நிறைவேற்றவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் 

நியமித்தல் . 
தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுதல் வேண்டும் . - 

( a ) மன்றம் , 
( D ) நிலைக்குழு , 
( C ) ஆணையர் , மற்றும் 
( d ) சிற்றொகுதிகள் குழு , 


( 2 ) தனி அலுவலரானவர். 

( a ) தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் வரும் 
வரையிலும் , மாநகராட்சியின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , 
செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; 

( 6 ) மாநகராட்சியினால் நியமிக்கப்படும் ஒரு நிலைக்குழு 
நியமனம் செய்யப்படும் வரையிலும் , நிலைக்குழுவின் அதிகாரத்தை செலுத்தவும் , 
கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; மற்றும் 

( C ) அரசால் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் ஆணையரின் 
அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை செய்து 
முடிக்கவும் வேண்டும் மற்றும் அரசானது வழிகாட்டினால் , அத்தகைய அலுவலர் 
நகராட்சி நிதியத்திலிருந்து அவரது பணிகளுக்காக மதிப்பூதியம் பெறலாம் . 

( 3 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவின்படி அரசால் புதிய தனி அலுவலர் 
நியமிக்கப்படும் வரையில் , அவசரச் சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்கு முன்பு 
வரையில் , நகராட்சியின் தனி அலுவலராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரே 

, 
மாநகராட்சியின் தனி அலுவலராக கருதப்படுவார் மற்றும் அவர் ( 1 ) -ஆம் 
உட்பிரிவின் படி நியமிக்கப்பட்ட தனி அலுவலரால் செலுத்தப்பட்ட , நிறைவேற்றப்பட்ட 
மற்றும் செய்து முடிக்கப்பட்டதைப் போன்ற அதே அதிகாரங்களை செலுத்துதல் , 
கடமைகளை நிறைவேற்றுதல் மற்றும் செயல்களை செய்து முடிக்கவும் வேண்டும் . 

( 4 ) ( 1 ) ஆம் உட்பிரிவு அல்லது ( 3 ) - ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட 
தனி அலுவலர் , மாநகராட்சியின் சாதாரண தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் 
மன்றத்தின் முதல் கூட்ட நாள் வரை பதவி வகித்தல் வேண்டும் . 
11 . ( 1 ) அரசானது , 

இந்த 

சட்டத்தின் நோக்கங்களை விதிகளைச் 
நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
( 2 ) ( a ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகள் 
அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல்வேண்டும் மற்றும் 
அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டுமென 
வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட 
நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


அவசரச் 


( b ) இந்த அவசரச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் 
அனைத்தும் , அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்குவருதல் வேண்டும் 
என்று சொல்லப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


8 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது அவ்வாறு 
செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடர் அல்லது அதனையடுத்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னர் 
அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது 
பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப் பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்வுக்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் அவ்வாறான 
மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 


இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற்கான 
அதிகாரம் . 


12. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் 
இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
ஆணையின் வாயிலாக , அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையான அல்லது 
உகந்ததாக அதற்குத் தோன்றுகிற , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு 
முரணாக இல்லாத அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் . 


9 


விளக்கவுரை . 


2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின்படி , தமிழ்நாடு மாநிலத்தின் 
நகர்ப்புற மக்கள் தொகையின் விழுக்காடானது 48.45 ஆகும் . தற்போது நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் 
மக்கள் தொகையின் விழுக்காடானது மொத்த மக்கள் தொகையில் 53 விழுக்காட்டிற்கும் மேலாக 
அதிகரித்துள்ளது . எனவே மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை அடுத்துள்ள நகர்ப்புற பண்புகளைக் 
கொண்டுள்ள பகுதிகளை அந்தந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்படுவது மற்றும் 
அந்தப் பகுதிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இது அவசியமாகிறது 

2. இதன் அடிப்படையில் , கடலூர் சிறப்பு நிலை நகராட்சி , மற்றும் அதனை அடுத்துள்ள 
நகர்ப்புறமாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு , கடலூர் மாநகராட்சியாக தரம் 
உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் , 2021-2022 - ஆம் 
ஆண்டிற்கான இந்தத் துறையின் மானியக் கோரிக்கையின் போது மற்றவற்றிற்கிடையே சட்டமன்ற 
பேரவையின் முன்பு அறிவிப்பு ஒன்றை செய்துள்ளார் . அதன்படி மேற்சொன்ன நோக்கங்களை 
அடைவதற்கு ஒரு தொடக்க நடவடிக்கையாக , கடலூர் சிறப்பு நிலை நகராட்சியானது , அதன் 
தற்போதைய எல்லை வரம்புகளுடன் கடலூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு , அரசானது முடிவு 
செய்துள்ளது , 

3. எனவே , அத்தகைய தேவையான மாற்றங்களுடன் , 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் 
மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 25/1981 ) வகைமுறைகளை தழுவி சட்டம் ஒன்றை 
மேற்கொள்வதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

4. இந்த அவசரச் சட்டமானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை , 


10 


11 


2021 அக்டோபர் 20 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 22021 . 
காஞ்சிபுரம் மாநகரத்திற்கென மாநகராட்சி ஒன்றினை அமைப்பதற்கு 

வகைசெய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 


தற்போது ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் 
அவசரச் சட்டத்தை பிறப்பிக்கிறார் : 

1 . ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் 
மாநகராட்சி அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , காஞ்சிபுரம் நகரம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


( 3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் 


2 . { 1 ) இந்த அவசரச் 

( ) 
குறித்தாலன்றி , 


பொருள் 
வரையறைகள் . 


- 


( a ) “ காஞ்சிபுரம் மாநகரம் " அல்லது ‘ மாநகரம் ” என்பது காஞ்சிபுரம் 
நகராட்சியில் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பகுதி எனப் பொருள் படும் மற்றும் இந்த 
அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்துடன் சேர்க்கப்படுகிற 
உள்ளாட்சிப் பரப்பிடம் எதனையும் உள்ளடக்கும் ; ஆனால் இந்த அவசரச் சட்டத்தின் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்திலிருந்து விட்டுவிடப்பட்ட 
பகுதி எதனையும் உள்ளடக்காது ; 


( b ) " மாநகராட்சி " என்பது 3 - ஆம் 

பிரிவின்படி 
அமைத்துருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாநகராட்சி என்று பொருள்படும் ; 

( c ) “ மன்றம் ” என்பது காஞ்சிபுரம் மாநகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 


( d ) " அரசு ” என்பது மாநில அரசு என்று பொருள்படும் ; 


( e ) “ நகராட்சி மன்றம் ” என்பது காஞ்சிபுரம் நகராட்சி மன்றம் 
என்று பொருள்படும் ; 


{ fi ) “ நகராட்சி ” என்பது காஞ்சிபுரம் நகராட்சி என்று பொருள்படும் ; 


( 9 ) " பட்டியல் சாதியினர்கள் " மற்றும் " பட்டியல் பழங்குடியினர்கள் ' ' 
என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) ஆம் 
கூறுகளில் அவற்றுக்கு முறையே , குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

25/1981 . 


( 2 ) இந்த அவசரச் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள் 
வரையறை செய்யப்படாத ஆனால் , ( இதன்பின்பு , இதில் 1981 - ஆம் ஆண்டுச் 
சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் 
மாநகராட்சி சட்டத்தில் பொருள்வரையறை செய்யப்பட்டுள்ள சொற்கள் மற்றும் 
சொற்றொடர்கள் அனைத்தும் , 1981 - ஆம் ஆண்டுச் சட்டத்தில் அவற்றுக்கு 
முறையே அளிக்கப்பட்டுள்ள அதே பொருள்களை கொண்டிருத்தல் வேண்டும் . 


12 


காஞ்சிபுரம் 
மாநகரத்திற்கென 
மாநகராட்சியை 
அமைத்தல் . 


3. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட தேதியன்றும் அது 

1 
முதற்கொண்டும் , செயல்விளைவு கொள்ளும் வகையில் , இந்த அவசரச் 

, 
சட்டத்தின் நோக்கங்களுக்காக , காஞ்சிபுரம் நகராட்சியில் உள்ளடங்கியுள்ள 
உள்ளாட்சிப் பரப்பிடமானது காஞ்சிபுரம் 

மாநகரமாக அமைதல் 
வேண்டும் மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட அத்தகைய 
தேதியிலிருந்து கூறப்பட்ட மாநகரத்திற்கு காஞ்சிபுரம் மாநகராட்சி 
என்ற பெயரில் மாநகராட்சியொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் : 


வரம்புரையாக அரசானது , அவ்வப்போது , மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் அறிவிக்கையின் வாயிலாக , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பரப்பிடங்களை அதில் உள்ளடக்கும் வகையிலோ அல்லது அதிலிருந்து நீக்கிவிடும் 
வகையிலோ இந்த உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட மாநகரத்தின் எல்லை 
வரம்புகளை மாற்றியமைக்கலாம் : 


மேலும் , வரம்புரையாக இந்த உட்பிரிவின்படியான அறிவிக்கையொன்றைப் 
பிறப்பிப்பதற்கான அதிகாரமானது முன்னதான் வெளியீட்டிற்கு உட்பட்டு இருத்தல் 
வேண்டும் . 


( 2 ) இம்மாநகராட்சியானது , கூறப்பட்ட பெயரால் , சொத்துக்களை ஈட்டும் , 
வைத்திருக்கும் மற்றும் அதனை வகை செய்வதற்கான மற்றும் ஒப்பந்தங்களை 
நிறைவேற்றுதலுக்கான அதிகாரத்துடனான தொடர்ந்திருக்கும் வழியுரிமையையும் , 
பொதுவான இலச்சினையையும் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் 
வேண்டும் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பின் பெயரில் வழக்கிடுதலும் மற்றும் 
வழக்கிடப்படுதலும் வேண்டும் . 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்னதாகச் 
செயற்பட்டுக் கொண்டிருந்த காஞ்சிபுரம் நகராட்சியானது , இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


நகராட்சிய அதிகார 4. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்குப் 
அமைப்புகள் . பின்வரும் நகராட்சிய அதிகார அமைப்புகள் பொறுப்புடையனவாக இருத்தல் 

வேண்டும். 


( 1 ) ஒரு மேயர் ; 


( 2 ) ஒரு மன்றம் ; 


( 3 ) ஒரு நிலைக்குழு ; 
( 4 ) ஒரு சிற்றொகுதிகள் குழு ; மற்றும் 


( 5 ) ஓர் ஆணையர் . 


மன்றத்தை அமைத்து 5. ( 1 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் பிறவாறாக வகைசெய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
உருவாக்குதல் . அரசினால் அவ்வப்போது அறிவிக்கையின் மூலமாக நிர்ணயிக்கப்படலாகும் இந்த 

அவசரச் சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தகைய 
எண்ணிக்கையிலான மன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் , 
ஆயினும் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையானது எந்த நேரத்திலும் 
எழுபத்து இரண்டிற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 

( 2 ) மன்றத்தில் பின்வரும் நபர்களும் பிரதிநிதித்துவம் கொண்டிருத்தல் 
வேண்டும் , அதாவது : 

( a ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான மக்களவை உறுப்பினர்கள் 
மற்றும் மாநகராட்சியின் பரப்பிடத்திற்குள் வாக்காளர்களாகப் பதிவு செய்துள்ள 
மாநிலங்களவை உறுப்பினர்கள் ; 


13 


( b ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் 
அனைத்து உறுப்பினர்கள் . 


( 3 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மன்றத்தின் 
நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ள உரிமைத்தகுதி பெற்றிருத்தல் 
வேண்டும் , ஆனால் மன்றக் கூட்டங்களில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றிருத்தல் 
கூடாது . 


( 4 ) மன்றத்தில் , பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்த 
நபர்களுக்கு பதவியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , மற்றும் அவ்வாறு 
ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கையானது , அம்மாநகரத்தின் 
மொத்த மக்கள் தொகைக்கு எந்த வீதத்தில் அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் 
சாதியினர்களின் அல்லது அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் பழங்குடியினர்களின் 
மக்கள் தொகையானது அமைந்திருக்கின்றதோ அதே வீதத்தில் கிட்டத்தட்ட 
இயலுமளவிற்கு மன்றத்தில் நேரடித் தேர்தலின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய 
மொத்த பதவியிடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப அமைத்திருத்தல் வேண்டும் . 

( 5 ) பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களைச் சேர்ந்த 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களிலிருந்து பட்டியல் சாதியினர் 
மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த பெண்களுக்காக பதவியிடங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , அது பட்டியல் சாதியினர்களையும் 
பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பதவியிடங்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக 
இருத்தல் கூடாது . 

( 6 ) மன்றத்தில் பெண்களுக்கென பதவியிடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் பெண்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் 
இடங்களின் எண்ணிக்கையானது , மன்றத்திலுள்ள பதவியிடங்களின் மொத்த 
எண்ணிக்கையில் , பட்டியல் சாதியினர்களையும் பட்டியல் பழங்குடியினர்களையும் 
சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கை 
உள்ளடங்கலாக , ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக இருத்தல் கூடாது . 

( 7 ) ( 4 ) -ஆம் மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின்படி ஒதுக்கீடு செய்யப்படும் 
பதவியிடங்களானவை அரசமைப்புச் சட்டத்தின் 334 ஆம் உறுப்பில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவு முடிவடைவதன் பேரில் செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் 
வேண்டும் . 

6. ( 1 ) மாநகராட்சி , குறித்த காலத்திற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி மாநகராட்சியின் 
வழக்கமான ஒவ்வொரு தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்திற்கென 

கால அளவு . 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு வரையில் தொடர்ந்திருத்தல் 
வேண்டும் ; ஆனால் அதற்கு மேலாக அன்று ; மற்றும் மேற்சொன்ன ஐந்தாண்டுக் 
கால அளவானது மாநகராட்சியைக் கலைப்பதாகச் செயற்படும் . 

( 2 ) மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்று , 

( a ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அதனுடைய கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னதாக ; அல்லது 

( b ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாத கால அளவு 
முடிவதற்கு முன்னதாக நடத்தி முடிக்கப்படுதல் வேண்டும் . 

வரம்புரையாக , கலைக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ந்திருக்கக்கூடிய எஞ்சிய 
கால அளவானது ஆறு மாத காலத்திற்குக் குறைவாக இருந்திருக்குமிடத்து , 
அத்தகைய கால அளவிற்கென மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்காக 
இந்த உட்பிரிவின்படி தேர்தல் எதனையும் நடத்துவது தேவையானதாக இருத்தல் 
கூடாது . 


14 


1920 - ஆம் ஆண்டு 7. ( 1 ) ( 2 ) மற்றும் ( 3 ) ஆம் உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு உட்பட்டு , தமிழ்நாடு சட்டம் 
தமிழ்நாடு மாவட்ட 

( இதன் பின்பு , மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1920 V / 1920 . 
நகராட்சிகள் சட்டம் ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டமானது , இந்த அவசரச் சட்டம் 
பொருந்தாது எனில் . தொடங்கிய தேதியிலிருந்தும் அது முதற்கொண்டும் காஞ்சிபுரம் மாநகரத்திற்குள் 

. 
அடங்கியிருக்கும் உள்ளாட்சிப் பரப்பிடங்களுக்கு செயல்படுத்துவது நின்றுபோதல் 
வேண்டும் . 


( 2 ) அவ்வாறு நின்றுபோதலானது. 


( a ) காஞ்சிபுரம் மாநகரத்திற்குள் அடங்கியிருக்கிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
முந்தைய செயற்பாட்டினையும் ; 


( b ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கு எதிராகப் புரியப்பட்ட 
குற்றச்செயல் எதனையும் பொறுத்து உள்ளான தண்டம் , தண்ட இழப்பு அல்லது 
தண்டனை எதனையும் ; அல்லது 


( c ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
தொடர்பான புலனாய்வு , சட்ட நடவடிக்கைகள் அல்லது தீர் வழி எதனையும் 
பாதித்தல் கூடாது ; மற்றும் இந்த அவசரச் சட்டம் நிறைவேற்றப்படாதிருந்தாற்போன்று 
அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதுவும் விதிக்கப்படலாம் . 

( 3 ) ( 1 ) -ஆம் 

( 1 ) -ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட 
அல்லது அளிக்கப்பட்ட மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று 
நடைமுறையில் இருக்கும் அனைத்து நியமனங்கள் , அறிவிக்கைகள் , அறிவிப்புகள் , 
விதிகள் , துணைவிதிகள் , ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் , பணிப்பாணைகள் , 
உரிமங்கள் , அனுமதிகள் , திட்டங்கள் , படிவங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஆகியன 
எந்த அளவிற்கு இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக 
இல்லாமல் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு இந்த அவசரச் சட்டத்தின்படி 
செய்யப்பட்ட , 

பிறப்பிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட நியமனங்களால் , 
அறிவிக்கைகளால் , அறிவிப்புகளால் , விதிகளால் , துணை விதிகளால் , 
ஒழுங்குமுறை விதிகளால் , ஆணைகளால் , பணிப்பாணைகளால் , உரிமங்களால் , 
அனுமதிகளால் , திட்டங்களால் , படிவங்களால் மற்றும் அதிகாரங்களால் அவை 
பதிலாக அமைக்கப்படுவது வரையிலும் காஞ்சிபுரம் மாநகரத்திற்குள் அடங்கியுள்ள 
உள்ளாட்சிப் பரப்பிடத்தில் நடைமுறையில் தொடர்ந்திருத்தல் வேண்டும் . 

8. ( 1 ) இதில் பிறவாறாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
வரி அல்லது கட்டணம் விதிப்பது மற்றும் வசூலிப்பது தொடர்பான வகைமுறைகள் 
உள்ளடங்கலான , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் அனைத்து வகைமுறைகளும் 
இதன்மூலம் மாநகராட்சிக்கு நீட்டிக்கப்படுதல் மற்றும் தேவையான மாறுதல்களுடன் 
பொருந்துதல் வேண்டும் ; மற்றும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பகுதியாக இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாற்போன்று , 1981 ஆம் 
ஆண்டுச் சட்டமானது மாநகராட்சியைப் பொறுத்த அளவில் படிக்கப்பட்டுப் 
பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


1981 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் 
வகைமுறைகள் 
மாநகராட்சிக்குப் 
பொருந்துதல் . 


( 2 ) மாநகராட்சிக்கு , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 
வகைமுறைகளைப் பொருந்தச் செய்வதை எளிதாக்கும் நோக்கத்திற்காக , அரசு , 
அறிவிக்கையின் வாயிலாக , 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் மற்றும் அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகள் , துணைவிதிகளில் தேவைப்படக்கூடிய அல்லது உகந்ததாக 
இருக்கக்கூடிய வகைமுறைகள் எவற்றையும் நீக்குதல் , திருத்துதல் அல்லது 
தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் மூலமாக அத்தகைய தழுவமைவுகளை அல்லது 
மாற்றங்களைச் செய்யலாம் மற்றும் அதன்பேரில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டமும் 
அதன்படி செய்யப்பட்ட விதிகளும் அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும் , 
மாற்றங்களுக்கும் உட்பட்டு மாநகராட்சிக்குப் பொருந்துதல் வேண்டும் . 


15 


( 3 ) 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகள் அல்லது அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகளின் மற்றும் துணைவிதிகளை தழுவியமைவதற்காக வகைமுறை 
செய்யப்படாமல் ( 2 ) -ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கிற வகைமுறை 
போதுமானதாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் , இந்த வகைமுறைகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு கோரப்பட்ட அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பு எதுவும் , மாநகராட்சிக்கு அவற்றைப் 
பொருந்தச் செய்வதை எளிமையாக்கும் நோக்கத்திற்காக , இந்த வகைமுறைகளை 
நீதிமன்றம் , தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பின் முன்பாக உள்ள 
பொருட்பாட்டினைக் கருத்திற் கொண்டு அதன் பொருள் பாதிக்காத வகையில் 
தேவைப்படக்கூடிய அல்லது தக்கதென இருக்கக்கூடிய அத்தகைய முறையில் 
பொருள் கொள்ளலாம் . 


( 4 ) காஞ்சிபுரம் மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டு மற்றும் பொருந்துமாறு 
செய்யப்படும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 

( a ) கோயம்புத்தூர் மாநகருக்கும் , கோயம்புத்தூர் நகராட்சிக்குமான 
சுட்டுகை எதுவும் , இந்த அவசரச் சட்டத்தின் காரணமாக முறையே , காஞ்சிபுரம் 
மாநகருக்கும் , காஞ்சிபுரம் நகராட்சிக்குமான சுட்டுகையாகப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் 


( b ) கோயம்புத்தூர் மாநகராட்சி , கோயம்புத்தூரின் மாநகராட்சி 
மற்றும் கோயம்புத்தூர் பெருநகராட்சி ஆகியவற்றுக்கான சுட்டுகை எதுவும் , 
இந்த சட்டத்தின் காரணமாக முறையே காஞ்சிபுரம் மாநகராட்சி , காஞ்சிபுரத்தின் 
மாநகராட்சி மற்றும் காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்கான சுட்டுகையாகப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


மாறுதல் 
கால வகைமுறைகள் . 


9. { 1 ) நகராட்சி மன்றத்தின் அனைத்து சொத்துகளும் , அல்லது மன்றத்திற்குப் 
பயன்படுத்தப்பட்ட , அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட 
எவ்வகையிலான அனைத்து உரிமைகளும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு 
எவ்வகையிலும் சொந்தமான அல்லது அதனிடம் உற்றமைந்துள்ள அல்லது 
பொறுப்பாட்சி என்ற வகையில் அதனால் அல்லது அதற்காக வைத்துவரப்பட்ட 
அனைத்து நலன்கள் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்றும் அது 
முதற்கொண்டும் , நகராட்சி மன்றத்தினால் எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்ட , 
அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட எவ்வகையிலான 
அனைத்து உரிமைகளுடனும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு எதிராகச் சட்ட 
முறையில் இருந்து வருகிற அனைத்துக் கட்டுப்பாடுகளும் மற்றும் இது குறித்து 
பொது அல்லது தனி ஆணையின் மூலமாக அரசானது வழங்கக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளுக்குட்பட்டு மாநகராட்சியிடம் உற்றமைந்திருத்தல் வேண்டும் . 


( 2 ) அத்தகைய தொடக்கத் தேதியன்று உள்ளவாறான வரிகளின் 
அனைத்து நிலுவைகளை , வரியை இணக்கமான முறையில் தீர்த்துக் 
கொள்வதற்கான பிற தொகை செலுத்தங்களை அல்லது செலவுகளுக்குக் கொடுபட 
வேண்டிய தொகையை , இழப்பீட்டை அல்லது பிறவாறு நகராட்சி மன்றத்திற்குக் 
கொடுபட வேண்டிய தொகையை வசூலிக்கப்படலாம் மற்றும் மாநகராட்சிக்கு 
அவை சேர்ந்தடைந்தவையாக இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
அத்தகைய நிலுவைகள் அல்லது செலுத்தங்கள் கொடுபட வேண்டியவை போன்று 
வசூலிக்கப்படலாம் . 


( 3 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்கு முன்பாக 
நகராட்சி மன்றத்தால் விதிக்கப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் , கட்டணங்களும் , 
தீர்வைகளும் , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி மாநகராட்சியால் 
விதிக்கப்பட்டு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
வரிகள் , கட்டணங்கள் மற்றும் தீர்வைகள் இந்த அவசரச் சட்டத்தின்படி 
செய்யப்பட்ட எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட 

நடவடிக்கை 

எதனாலும் 
மாற்றியமைக்கப்படுவது , நீக்கப்படுவது அல்லது கலைத்து கைக்கொள்ளப்படுவது 
வரையிலும் அதற்கிணங்கிய வகையில் நடைமுறையில் தொடர்ந்து இருத்தல் 
வேண்டும் . 


16 


நகராட்சிகள் 


( 4 ) மாவட்ட 

சட்டத்தின்படி 

நகராட்சி 

மன்றம் 
அல்லது அதிகார அமைப்பு அல்லது நபரெவராலும் அதற்கு அல்லது 
அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அனைத்துச் செயல் நடவடிக்கைகளும் , அத்தகைய 
செயல் நடவடிக்கைகள் இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
தொடங்கியிருந்தாற் போன்று மாநகராட்சி , அதிகார அமைப்பு அல்லது நபரால் 
அல்லது அதற்கு அல்லது அவருக்கு எதிராகத் தொடரப்படலாம் . 


( 5 ) அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்னர் அதிகார 
அமைப்பு எதனாலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை 
எதுவும் , இந்த அவசரச் சட்டம் நடைமுறையில் இருக்கையில் இந்த அவசரச் 
சட்டத்தின்படி அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு தகுதியுடைய அதிகார 
அமைப்பால் எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
( 6 ) இந்த 

அவசரச் சட்டத்தில் 

அடங்கியிருந்த 
போதிலும் , இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்க தேதிக்கு முன்பாக , நகராட்சியின் 
பணியில் இருந்த அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் அத்தகைய 
தொடக்கத் தேதியன்றும் அது முதற்கொண்டும் மாநகராட்சியின் அலுவலர் 
அல்லது பணியாளரொருவராகக் கொள்ளப்படுதல் வேண்டும் : 


என்ன 


வரம்புரையாக , 


( a ) மாநகராட்சியின் 

பணியில் அவர்கள் 
சேர்த்துக்கொள்ளப்பட்டதன் விளைவாக அத்தகைய அலுவலர்கள் மற்றும் 
பணியாளர்களுக்கு அடிப்படைச் சம்பளம் மற்றும் படிகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , 
பணிக்கொடை , வருங்கால வைப்புநிதி , ஓய்வுபெறும் வயது வரம்பு ஆகியவற்றைப் 
பொறுத்தவரையில் பொருந்தத்தக்க வரையறைகளும் , நிபந்தனைகளும் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்பாக அத்தகைய பணியாளர்களுக்கு 
பொருந்தக்கூடியவற்றிற்கு , குறைவுபடாது இருத்தல் வேண்டும் ; மற்றும் 

( b ) அத்தகைய தொடக்கத் தேதி வரையிலும் நகராட்சியின் 
கீழ் அத்தகைய அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவராலும் செய்யப்பட்ட 
பணியானது , மாநகராட்சியின் கீழ் செய்யப்பட்ட பணியாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . மற்றும் அவர் , ஊதிய உயர்வுகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , வருங்கால 
வைப்பு நிதியம் , பணிக்கொடை ஆகியவற்றின் நோக்கத்திற்காக அந்தப் பணியைக் 
கணக்கில் எடுத்துக்கொள்ளும் உரிமைத் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் : 
மேலும் வரம்புரையாக , நகராட்சியில் 

பணிபுரிந்து 
கொண்டிருக்கும் அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவரும் 
வகுத்துரைக்கக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளும் அத்தகைய 
முறையிலும் மாநகராட்சிப் பணியில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அல்லது 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 73 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட பணிக்கு 
மாறுதல் செய்யும்படியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
ஆட்குறைப்புப் பலன்களின்பேரில் நகராட்சியின் பணியிலிருந்து நீக்கும் படியாகவோ 
தமது விருப்பத்தைத் தெரிவிக்க விருப்பத் தெரிவு ஒன்று கொடுக்கப்படுதல் 
வேண்டும் . 


( 7 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி காஞ்சிபுரம் நகராட்சியில் , 
சிற்றொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு மற்றும் இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியன்று நடைமுறையில் உள்ள சிற்றொகுதி எதுவும் அது மாற்றியமைக்கப்படாத 
வரையிலும் மாநகராட்சியின் கோட்டமாகவே கொள்ளப்படுதல் வேண்டும் . 


உ 


( 8 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி , காஞ்சிபுரம் நகராட்சிக்காகத் 
தயாரிக்கப்பட்டு இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் 
இருக்கும் வாக்காளர் பட்டியலானது , புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 
மற்றும் வெளியிடப்படுவது வரையிலும் , மாநகராட்சிக்குரிய வாக்காளர் பட்டியலாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் நகராட்சியின் ஒவ்வொரு சிற்றொகுதி 
தொடர்பான வாக்காளர் பட்டியலின் பகுதியானது , மாநகராட்சியின் நேரிணையான 
கோட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


17 


10. ( 1 ) அரசால் , அறிவிக்கை வாயிலாக பின்வருவனவற்றின் அதிகாரங்களை தனி அலுவலரை 
செலுத்தவும் , கடமைகளை நிறைவேற்றவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் நியமித்தல் . 
தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுதல் வேண்டும் .- 


( a ) மன்றம் , 


( b ) நிலைக்குழு , 


( c ) ஆணையர் , மற்றும் 


( d ) சிற்றொகுதிகள் குழு , 


( 2 ) தனி அலுவலரானவர் .- 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் 
வரும் வரையிலும் , மாநகராட்சியின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை 
செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; 

( b ) மாநகராட்சியினால் நியமிக்கப்படும் ஒரு நிலைக்குழு 
நியமனம் செய்யப்படும் வரையிலும் , நிலைக்குழுவின் அதிகாரத்தை செலுத்தவும் , 
கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; மற்றும் 

( c ) அரசால் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் 
ஆணையரின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை 
செய்து முடிக்கவும் வேண்டும் மற்றும் அரசானது வழிகாட்டினால் , அத்தகைய 
அலுவலர் நகராட்சி நிதியத்திலிருந்து அவரது பணிகளுக்காக மதிப்பூதியம் 
பெறலாம் . 

( 3 ) ( 1 ) ஆம் உட்பிரிவின்படி அரசால் புதிய தனி அலுவலர் நியமிக்கப்படும் 
வரையில் , அவசரச் சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்கு முன்பு வரையில் , 
நகராட்சியின் தனி அலுவலராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரே மாநகராட்சியின் 
தனி அலுவலராக கருதப்படுவார் மற்றும் அவர் ( 1 ) -ஆம் உட்பிரிவின் படி 
நியமிக்கப்பட்ட தனி அலுவலரால் செலுத்தப்பட்ட , நிறைவேற்றப்பட்ட மற்றும் செய்து 
முடிக்கப்பட்டதைப் போன்ற அதே அதிகாரங்களை செலுத்துதல் , கடமைகளை 
நிறைவேற்றுதல் மற்றும் செயல்களை செய்து முடிக்கவும் வேண்டும் . 


- 


( 4 ) ( 1 ) ஆம் உட்பிரிவு அல்லது ( 3 ) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட 
தனி அலுவலர் , மாநகராட்சியின் சாதாரண தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் 
மன்றத்தின் முதல் கூட்ட நாள் வரை பதவி வகித்தல் வேண்டும் . 


11 . 


சட்டத்தின் 


நோக்கங்களை 


விதிகளைச் 
செய்வதற்கான 
அதிகாரம் . 


( 1 ) அரசானது , இந்த 

அவசரச் 
நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் , 


( 2 ) ( a ) இந்த அவசரச் 

சட்டத்தின்படி 

செய்யப்பட்ட 
விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் 
வேண்டும் மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( b ) இந்த அவசரச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட 
அறிவிக்கைகள் அனைத்தும் , அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் 

வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு 
வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


18 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது அவ்வாறு 
செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடர் அல்லது அதனையடுத்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னர் 
அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது 
பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப் பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்வுக்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் அவ்வாறான 
மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 

12. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் 
இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
ஆணையின் வாயிலாக , அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையான அல்லது 
உகந்ததாக அதற்குத் தோன்றுகிற , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு 
முரணாக இல்லாத அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் . 


இடர்ப்பாடுகளை 
நீக்குவதற்கான 
அதிகாரம் . 


19 


விளக்கவுரை , 


உ 


மக்கள் தொகைப் பெருக்கம் , ஆண்டு வருமானத்தில் வளர்ச்சி மற்றும் 
காஞ்சிபுரம் சிறப்பு நிலை நகராட்சியின் மக்கள் தொகை வளர்ச்சியின் 
அடிப்படை தேவைகளினை நிறைவேற்றுவதற்கு வழங்கப்படும் குடிமைப் 
பணிகளின் அளவைக் கருத்தில் கொண்டு மற்றும் கூறப்பட்ட நகராட்சியில் 
வசிக்கும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தினை மேம்படுத்துவதற்காக 
காஞ்சிபுரம் சிறப்பு நிலை நகராட்சியானது காஞ்சிபுரம் மாநகராட்சியாக தரம் 
உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் 
2021-2022 ஆம் ஆண்டிற்கான இந்தத் துறையின் மானியக் கோரிக்கையின் 
போது மற்றவற்றிற்கிடையே , சட்டப்பேரவையின் முன்பு அறிவிப்பு செய்துள்ளார் . 
அதற்கிணங்கிய வகையில் , காஞ்சிபுரம் சிறப்பு நிலை நகராட்சியினை அதன் 
எல்லை வரம்பெல்லைகளுடன் காஞ்சிபுரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் 
என்று அரசானது முடிவு செய்துள்ளது . 

2. எனவே , அத்தகைய தேவையான மாற்றங்களுடன் , 1981 ஆம் ஆண்டு 
கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 25/1981 ) வகைமுறைகளை 
தழுவி சட்டம் ஒன்றை மேற்கொள்வதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

4. இந்த அவசரச் சட்டமானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் 
கொடுக்க விழைகிறது . 
( ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத்துறை . 


7 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


20 


21 


2021 அக்டோபர் 20 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 3/2021 . 
சிவகாசி மாநகரத்திற்கென மாநகராட்சி ஒன்றினை அமைப்பதற்கு 

வகை செய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 
தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 

தற்போது ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் 
அவசரச் சட்டத்தை பிறப்பிக்கிறார் : 

1. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு சிவகாசி மாநகராட்சி குறுந்தலைப்பு 
அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது , சிவகாசி நகரம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 

( 3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2. { 1 ) இந்த அவசரச் சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , - பொருள் 

வரையறைகள் . 
( a ) " சிவகாசி மாநகரம் " அல்லது " மாநகரம் " என்பது சிவகாசி 
நகராட்சியில் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பகுதி எனப் பொருள்படும் மற்றும் இந்த 
அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்துடன் சேர்க்கப்படுகிற 
உள்ளாட்சிப் பரப்பிடம் எதனையும் உள்ளடக்கும் ; ஆனால் இந்த அவசரச் சட்டத்தின் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்திலிருந்து விட்டுவிடப்பட்ட 
பகுதி எதனையும் உள்ளடக்காது ; 
" மாநகராட்சி " 

3 - ஆம் பிரிவின்படி 
அமைத்துருவாக்கப்பட்ட சிவகாசி மாநகராட்சி என்று பொருள்படும் ; 

( c ) ‘ மன்றம் ” என்பது சிவகாசி மாநகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 


- 


( b ) 


என்பது 


22 


2 


தமிழ்நாடு சட்டம் 
25/1981 . 


( G ) " அரசு " என்பது மாநில அரசு என்று பொருள்படும் ; 

( e ) “ நகராட்சி மன்றம் " என்பது சிவகாசி நகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 

f ) " நகராட்சி " என்பது சிவகாசி நகராட்சி என்று பொருள்படும் ; 

( 9 ) " பட்டியல் சாதியினர்கள் " மற்றும் பட்டியல் பழங்குடியினர்கள் ' ' 
என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) ஆம் 
கூறுகளில் அவற்றுக்கு முறையே , குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 2 ) இந்த அவசரச் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள் வரையறை 
செய்யப்படாத ஆனால் , இதன் பின்பு , இதில் 1981 - ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தில் 
பொருள்வரையறை செய்யப்பட்டுள்ள சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் அனைத்தும் , 
1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் அவற்றுக்கு முறையே அளிக்கப்பட்டுள்ள அதே 
பொருள்களை கொண்டிருத்தல் வேண்டும் . 

3 . ( 1 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட தேதியன்றும் அது சிவகாசி 
முதற்கொண்டும் , செயல்விளைவு கொள்ளும் வகையில் , இந்த அவசரச் சட்டத்தின் மாநகரத்திற்கென 
நோக்கங்களுக்காக , சிவகாசி நகராட்சியில் 

உள்ளடங்கியுள்ள உள்ளாட்சிப் மாநகராட்சியை 
பரப்பிடமானது சிவகாசி மாநகரமாக அமைதல்வேண்டும் மற்றும் இந்த அவசரச் அமைத்தல் . 
சட்டம் தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து கூறப்பட்ட மாநகரத்திற்கு 
சிவகாசி மாநகராட்சி என்ற பெயரில் மாநகராட்சியொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் : 


உ 


22 


வரம்புரையாக அரசானது , அவ்வப்போது , மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் அறிவிக்கையின் வாயிலாக , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பரப்பிடங்களை அதில் உள்ளடக்கும் வகையிலோ அல்லது அதிலிருந்து நீக்கிவிடும் 
வகையிலோ இந்த உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட மாநகரத்தின் எல்லை 
வரம்புகளை மாற்றியமைக்கலாம் : 

மேலும் , வரம்புரையாக இந்த உட்பிரிவின்படியான அறிவிக்கையொன்றைப் 
பிறப்பிப்பதற்கான அதிகாரமானது முன்னதான வெளியீட்டிற்கு உட்பட்டு இருத்தல் 
வேண்டும் . 

( 2 ) இம்மாநகராட்சியானது , கூறப்பட்ட பெயரால் , சொத்துக்களை ஈட்டும் , 
வைத்திருக்கும் மற்றும் அதனை வகை செய்வதற்கான மற்றும் ஒப்பந்தங்களை 
நிறைவேற்றுதலுக்கான அதிகாரத்துடனான தொடர்ந்திருக்கும் வழியுரிமையையும் , 
பொதுவான இலச்சினையையும் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் 
வேண்டும் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பின் பெயரில் வழக்கிடுதலும் மற்றும் 
வழக்கிடப்படுதலும் வேண்டும் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்னதாகச் 
செயற்பட்டுக் கொண்டிருந்த சிவகாசி நகராட்சியானது , இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 

4. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்குப் பின்வரும் 
நகராட்சிய அதிகார அமைப்புகள் பொறுப்புடையனவாக இருத்தல் வேண்டும். 


நகராட்சிய அதிகார 
அமைப்புகள் . 


( 1 ) ஒரு மேயர் ; 


மன்றத்தை அமைத்து 
உருவாக்குதல் . 


( 2 ) ஒரு மன்றம் ; 
( 3 ) ஒரு நிலைக்குழு ; 
{ 4 ) ஒரு சிற்றொகுதிகள் குழு : மற்றும் 

( 5 ) ஓர் ஆணையர் . 
5. ( 1 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் பிறவாறாக வகைசெய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
அரசினால் அவ்வப்போது அறிவிக்கையின் மூலமாக நிர்ணயிக்கப்படலாகும் இந்த 
அவசரச் சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தகைய 
எண்ணிக்கையிலான மன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் , , 
ஆயினும் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையானது எந்த நேரத்திலும் 
எழுபத்து இரண்டிற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 

( 2 ) மன்றத்தில் பின்வரும் நபர்களும் பிரதிநிதித்துவம் கொண்டிருத்தல் 
வேண்டும் , அதாவது : 

( a ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான மக்களவை உறுப்பினர்கள் 
மற்றும் மாநகராட்சியின் பரப்பிடத்திற்குள் வாக்காளர்களாகப் பதிவு செய்துள்ள 
மாநிலங்களவை உறுப்பினர்கள் ; 

( b ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் 
அனைத்து உறுப்பினர்கள் . 

( 3 ) { 2 ) -ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மன்றத்தின் 
நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ள உரிமைத்தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் , 
ஆனால் மன்றக் கூட்டங்களில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றிருத்தல் கூடாது . 

( 4 ) மன்றத்தில் , பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை 
சேர்ந்த நபர்களுக்கு பதவியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , மற்றும் 
அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கையானது , 
அம்மாநகரத்தின் மொத்த மக்கள் தொகைக்கு எந்த வீதத்தில் அம்மாநகரத்திலுள்ள 
பட்டியல் சாதியினர்களின் அல்லது அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் 
பழங்குடியினர்களின் மக்கள் தொகையானது அமைந்திருக்கின்றதோ அதே 
வீதத்தில் கிட்டத்தட்ட இயலுமளவிற்கு மன்றத்தில் நேரடித் தேர்தலின் மூலம் 
நிரப்பப்பட வேண்டிய மொத்த பதவியிடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப 
அமைத்திருத்தல் வேண்டும் . 


உ 


23 


( 5 ) பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களைச் சேர்ந்த 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களிலிருந்து பட்டியல் சாதியினர் 
மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த பெண்களுக்காக பதவியிடங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , 

அது பட்டியல் சாதியினர்களையும் 
பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பதவியிடங்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக 
இருத்தல் கூடாது . 

( 6 ) மன்றத்தில் பெண்களுக்கென பதவியிடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் பெண்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் 
இடங்களின் எண்ணிக்கையானது , மன்றத்திலுள்ள பதவியிடங்களின் மொத்த 
எண்ணிக்கையில் , பட்டியல் சாதியினர்களையும் பட்டியல் பழங்குடியினர்களையும் 
சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கை 
உள்ளடங்கலாக , ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக இருத்தல் கூடாது . 

( 7 ) ( 4 ) -ஆம் மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின்படி ஒதுக்கீடு செய்யப்படும் 
பதவியிடங்களானவை அரசமைப்புச் சட்டத்தின் 334 ஆம் உறுப்பில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவு முடிவடைவதன் பேரில் செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் 
வேண்டும் . 

6. ( 1 ) மாநகராட்சி , குறித்த காலத்திற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி மாநகராட்சியின் கால 
வழக்கமான ஒவ்வொரு தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்திற்கென அளவு . 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு வரையில் தொடர்ந்திருத்தல் 
வேண்டும் ; ஆனால் அதற்கு மேலாக அன்று ; மற்றும் மேற்சொன்ன ஐந்தாண்டுக் 
கால அளவானது மாநகராட்சியைக் கலைப்பதாகச் செயற்படும் . 

( 2 ) மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்று , 

( a ) ( 1 ) -ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அதனுடைய கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னதாக ; அல்லது 

{ b ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாத கால அளவு 
முடிவதற்கு முன்னதாக நடத்தி முடிக்கப்படுதல் வேண்டும் : 

வரம்புரையாக , கலைக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ந்திருக்கக்கூடிய எஞ்சிய 
கால அளவானது ஆறு மாத காலத்திற்குக் குறைவாக இருந்திருக்குமிடத்து , 
அத்தகைய கால அளவிற்கென மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்காக 
இந்த உட்பிரிவின்படி தேர்தல் எதனையும் நடத்துவது தேவையானதாக இருத்தல் 
கூடாது . 

( 1 ) ( 2 ) மற்றும் ( 3 ) ஆம் உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு உட்பட்டு , 1920- ஆம் ஆண்டு 
( இதன் பின்பு , மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 

தமிழ்நாடு மாவட்ட 
1920 -ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டமானது , இந்த அவசரச் நகராட்சிகள் சட்டம் 
சட்டம் தொடங்கிய தேதியிலிருந்தும் அது முதற்கொண்டும் சிவகாசி மாநகரத்திற்குள் பொருந்தாது எனில் . 
அடங்கியிருக்கும் உள்ளாட்சிப் பரப்பிடங்களுக்கு செயல்படுத்துவது நின்று போதல் 
வேண்டும் . 

( 2 ) அவ்வாறு நின்றுபோதலானது. 

( a ) சிவகாசி மாநகரத்திற்குள் அடங்கியிருக்கிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
முந்தைய செயற்பாட்டினையும் : 

( b ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கு எதிராகப் புரியப்பட்ட 
குற்றச்செயல் எதனையும் பொறுத்து உள்ளான தண்டம் , தண்ட இழப்பு அல்லது 
தண்டனை எதனையும் ; அல்லது 

( C ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
தொடர்பான புலனாய்வு , சட்ட நடவடிக்கைகள் அல்லது தீர் வழி எதனையும் 
பாதித்தல் கூடாது ; மற்றும் இந்த அவசரச் சட்டம் நிறைவேற்றப்படாதிருந்தாற் போன்று 
அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதுவும் விதிக்கப்படலாம் . 


தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 


24 


, 


1981 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் 
வகைமுறைகள் 
மாநகராட்சிக்குப் 
பொருந்துதல் . 


( 3 ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , மாவட்ட 
நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட 
மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் இருக்கும் 
அனைத்து நியமனங்கள் , அறிவிக்கைகள் , அறிவிப்புகள் , விதிகள் , துணைவிதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் , பணிப்பாணைகள் , உரிமங்கள் , அனுமதிகள் , 
திட்டங்கள் , படிவங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஆகியன எந்த அளவிற்கு இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாமல் இருக்கின்றனவோ 
அந்த அளவுக்கு இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட , பிறப்பிக்கப்பட்ட 
அல்லது வழங்கப்பட்ட நியமனங்களால் , அறிவிக்கைகளால் , அறிவிப்புகளால் , 

, 
விதிகளால் , துணை விதிகளால் , ஒழுங்குமுறை விதிகளால் , ஆனை 

ணைகளால் , 
பணிப்பாணைகளால் , உரிமங்களால் , அனுமதிகளால் , திட்டங்களால் , படிவங்களால் 
மற்றும் அதிகாரங்களால் அவை பதிலாக அமைக்கப்படுவது வரையிலும் சிவகாசி 
மாநகரத்திற்குள் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடத்தில் நடைமுறையில் 
தொடர்ந்திருத்தல் வேண்டும் . 

8. ( 1 ) இதில் பிறவாறாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
வரி அல்லது கட்டணம் விதிப்பது மற்றும் வசூலிப்பது தொடர்பான வகைமுறைகள் 
உள்ளடங்கலான , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் அனைத்து வகைமுறைகளும் 
இதன்மூலம் மாநகராட்சிக்கு நீட்டிக்கப்படுதல் மற்றும் தேவையான மாறுதல்களுடன் 
பொருந்துதல் வேண்டும் ; மற்றும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பகுதியாக இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாற்போன்று , 1981 ஆம் 
ஆண்டுச் சட்டமானது மாநகராட்சியைப் பொறுத்த அளவில் படிக்கப்பட்டுப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( 2 ) மாநகராட்சிக்கு , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகளைப் 
பொருந்தச் செய்வதை எளிதாக்கும் நோக்கத்திற்காக , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக , 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் மற்றும் அதன்படிச் செய்யப்பட்ட விதிகள் , 
துணைவிதிகளில் தேவைப்படக்கூடிய அல்லது உகந்ததாக இருக்கக்கூடிய 
வகைமுறைகள் எவற்றையும் நீக்குதல் , திருத்துதல் அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைத்தல் மூலமாக அத்தகைய தழுவமைவுகளை அல்லது மாற்றங்களைச் 
செய்யலாம் மற்றும் அதன்பேரில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டமும் அதன்படி செய்யப்பட்ட 
விதிகளும் அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும் , மாற்றங்களுக்கும் 

, 
உட்பட்டு மாநகராட்சிக்குப் பொருந்துதல் வேண்டும் . 

( 3 ) 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகள் அல்லது அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகளின் மற்றும் துணைவிதிகளை தழுவியமைவதற்காக வகைமுறை 
செய்யப்படாமல் ( 2 ) -ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கிற வகைமுறை 
போதுமானதாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் , இந்த வகைமுறைகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு கோரப்பட்ட அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பு எதுவும் , மாநகராட்சிக்கு அவற்றைப் பொருந்தச் 
செய்வதை எளிமையாக்கும் நோக்கத்திற்காக , இந்த வகைமுறைகளை நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பின் முன்பாக உள்ள பொருட்பாட்டினைக் 
கருத்திற்கொண்டு அதன் பொருள் பாதிக்காத வகையில் தேவைப்படக்கூடிய 
அல்லது தக்கதென இருக்கக்கூடிய அத்தகைய முறையில் பொருள் கொள்ளலாம் . 

( 4 ) சிவகாசி மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டு மற்றும் பொருந்துமாறு 
செய்யப்படும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 

( a ) கோயம்புத்தூர் மாநகருக்கும் , கோயம்புத்தூர் நகராட்சிக்குமான 
சுட்டுகை எதுவும் , இந்த அவசரச் சட்டத்தின் காரணமாக முறையே , சிவகாசி 
மாநகருக்கும் , சிவகாசி நகராட்சிக்குமான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் 

( b ) கோயம்புத்தூர் மாநகராட்சி , கோயம்புத்தூரின் மாநகராட்சி 
மற்றும் கோயம்புத்தூர் பெருநகராட்சி ஆகியவற்றுக்கான சுட்டுகை எதுவும் , இந்த 
சட்டத்தின் காரணமாக முறையே சிவகாசி மாநகராட்சி , சிவகாசியின் மாநகராட்சி 
மற்றும் சிவகாசி பெருநகராட்சிக்கான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


25 


கால 


9. ( 1 ) நகராட்சி மன்றத்தின் அனைத்து சொத்துக்களும் , அல்லது மன்றத்திற்குப் மாறுதல் 
பயன்படுத்தப்பட்ட , அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட 
எவ்வகையிலான அனைத்து 

அனைத்து உரிமைகளும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு வகைமுறைகள் . 
எவ்வகையிலும் சொந்தமான அல்லது அதனிடம் உற்றமைந்துள்ள அல்லது 
பொறுப்பாட்சி என்ற வகையில் அதனால் அல்லது அதற்காக வைத்துவரப்பட்ட 
அனைத்து நலன்கள் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்றும் அது 
முதற்கொண்டும் , நகராட்சி மன்றத்தினால் எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்ட , 
அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட எவ்வகையிலான 
அனைத்து உரிமைகளுடனும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு எதிராகச் சட்ட 
முறையில் இருந்து வருகிற அனைத்துக் கட்டுப்பாடுகளும் மற்றும் இது குறித்து 
பொது அல்லது தனி ஆணையின் மூலமாக அரசானது வழங்கக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளுக்குட்பட்டு மாநகராட்சியிடம் உற்றமைந்திருத்தல் வேண்டும் 


( 2 ) அத்தகைய தொடக்கத் தேதியன்று உள்ளவாறான 
வரிகளின் அனைத்து நிலுவைகளை , வரியை இணக்கமான முறையில் தீர்த்துக் 
கொள்வதற்கான பிற தொகை செலுத்தங்களை அல்லது செலவுகளுக்குக் கொடுபட 
வேண்டிய தொகையை , இழப்பீட்டை அல்லது பிறவாறு நகராட்சி மன்றத்திற்குக் 
கொடுபட வேண்டிய தொகையை வசூலிக்கப்படலாம் மற்றும் மாநகராட்சிக்கு 
அவை சேர்ந்தடைந்தவையாக இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
அத்தகைய நிலுவைகள் அல்லது செலுத்தங்கள் கொடுபட வேண்டியவை போன்று 
வசூலிக்கப்படலாம் 


( 3 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்கு முன்பாக 
நகராட்சி மன்றத்தால் விதிக்கப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் , கட்டணங்களும் , 
தீர்வைகளும் , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி மாநகராட்சியால் 
விதிக்கப்பட்டு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
வரிகள் , கட்டணங்கள் மற்றும் தீர்வைகள் இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதனாலும் மாற்றியமைக்கப்படுவது , 
நீக்கப்படுவது அல்லது கலைத்து கைக்கொள்ளப்படுவது வரையிலும் அதற்கிணங்கிய 
வகையில் நடைமுறையில் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் . 


( 4 ) மாவட்ட நகராட்சிகள் 

சட்டத்தின்படி 

நகராட்சி மன்றம் 
அல்லது அதிகார அமைப்பு அல்லது நபரெவராலும் அதற்கு அல்லது 
அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அனைத்துச் செயல் நடவடிக்கைகளும் , அத்தகைய 
செயல் நடவடிக்கைகள் இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
தொடங்கியிருந்தாற் போன்று மாநகராட்சி , அதிகார அமைப்பு அல்லது நபரால் 
அல்லது அதற்கு அல்லது அவருக்கு எதிராகத் தொடரப்படலாம் . 


2 


( 5 ) அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்னர் அதிகார 
அமைப்பு எதனாலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை 
எதுவும் , இந்த அவசரச் சட்டம் நடைமுறையில் இருக்கையில் இந்த அவசரச் 
சட்டத்தின்படி அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு தகுதியுடைய அதிகார 
அமைப்பால் எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் 

( 6 ) இந்த அவசரச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்த 
போதிலும் , இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்க தேதிக்கு முன்பாக , நகராட்சியின் 
பணியில் இருந்த அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் அத்தகைய 
தொடக்கத் தேதியன்றும் அது முதற்கொண்டும் மாநகராட்சியின் அலுவலர் அல்லது 
பணியாளரொருவராகக் கொள்ளப்படுதல் வேண்டும் : 
வரம்புரையாக , 

( a ) மாநகராட்சியின் பணியில் அவர்கள் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டதன் விளைவாக அத்தகைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 
அடிப்படைச் சம்பளம் மற்றும் படிகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , பணிக்கொடை , 
வருங்கால வைப்புநிதி , ஓய்வுபெறும் வயது வரம்பு ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் 
பொருந்தத்தக்க வரையறைகளும் , நிபந்தனைகளும் அத்தகைய தொடக்கத் 
தேதிக்கு முன்பாக அத்தகைய பணியாளர்களுக்கு பொருந்தக்கூடியவற்றிற்கு , , 
குறைவுபடாது இருத்தல் வேண்டும் ; மற்றும் 


26 


( b ) அத்தகைய தொடக்கத் தேதி வரையிலும் நகராட்சியின் 
கீழ் அத்தகைய அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவராலும் செய்யப்பட்ட 
பணியானது , மாநகராட்சியின் கீழ் செய்யப்பட்ட பணியாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . மற்றும் அவர் , ஊதிய உயர்வுகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , வருங்கால 
வைப்பு நிதியம் , பணிக்கொடை ஆகியவற்றின் நோக்கத்திற்காக அந்தப் பணியைக் 
கணக்கில் எடுத்துக்கொள்ளும் உரிமைத் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் : 
மேலும் வரம்புரையாக , நகராட்சியில் 

பணிபுரிந்து 
கொண்டிருக்கும் அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவரும் 
வகுத்துரைக்கக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளும் அத்தகைய 
முறையிலும் மாநகராட்சிப் பணியில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அல்லது 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 73 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட பணிக்கு 
மாறுதல் செய்யும்படியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
ஆட்குறைப்புப் பலன்களின்பேரில் நகராட்சியின் பணியிலிருந்து நீக்கும் படியாகவோ 
தமது விருப்பத்தைத் தெரிவிக்க விருப்பத் தெரிவு ஒன்று கொடுக்கப்படுதல் 
வேண்டும் . 


தனி அலுவலரை 
நியமித்தல் . 


( 7 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி சிவகாசி நகராட்சியில் , 

( 
சிற்றொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு மற்றும் இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியன்று நடைமுறையில் உள்ள சிற்றொகுதி எதுவும் அது மாற்றியமைக்கப்படாத 
வரையிலும் மாநகராட்சியின் கோட்டமாகவே கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( 8 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி , சிவகாசி நகராட்சிக்காகத் 
தயாரிக்கப்பட்டு இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் 
இருக்கும் வாக்காளர் பட்டியலானது , புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 
மற்றும் வெளியிடப்படுவது வரையிலும் , மாநகராட்சிக்குரிய வாக்காளர் பட்டியலாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் நகராட்சியின் ஒவ்வொரு சிற்றொகுதி 
தொடர்பான வாக்காளர் பட்டியலின் பகுதியானது , மாநகராட்சியின் நேரிணையான 
கோட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

10. ( 1 ) அரசால் , அறிவிக்கை வாயிலாக பின்வருவனவற்றின் அதிகாரங்களை 
செலுத்தவும் , கடமைகளை நிறைவேற்றவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் 
தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுதல் வேண்டும் .- 

( a ) மன்றம் , 
( b ) நிலைக்குழு , 
( C ) ஆணையர் , மற்றும் 

( d ) சிற்றொகுதிகள் குழு , 
( 2 ) தனி அலுவலரானவர். 

( a ) தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் வரும் 
வரையிலும் , மாநகராட்சியின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , 
செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; 

( b ) மாநகராட்சியினால் நியமிக்கப்படும் ஒரு நிலைக்குழு 
நியமனம் செய்யப்படும் வரையிலும் , நிலைக்குழுவின் அதிகாரத்தை செலுத்தவும் , 
கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; மற்றும் 

( C ) அரசால் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் 
ஆணையரின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை 
செய்து முடிக்கவும் வேண்டும் மற்றும் அரசானது வழிகாட்டினால் , அத்தகைய 
அலுவலர் நகராட்சி நிதியத்திலிருந்து அவரது பணிகளுக்காக மதிப்பூதியம் 
பெறலாம் . 

( 3 ) { 1 ) -ஆம் உட்பிரிவின்படி அரசால் புதிய தனி அலுவலர் நியமிக்கப்படும் 
வரையில் , அவசரச் சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்கு முன்பு வரையில் , 
நகராட்சியின் தனி அலுவலராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரே மாநகராட்சியின் 
தனி அலுவலராக கருதப்படுவார் மற்றும் அவர் ( 1 ) -ஆம் உட்பிரிவின் படி 
நியமிக்கப்பட்ட தனி அலுவலரால் செலுத்தப்பட்ட , நிறைவேற்றப்பட்ட மற்றும் செய்து 
முடிக்கப்பட்டதைப் போன்ற அதே அதிகாரங்களை செலுத்துதல் , கடமைகளை 
நிறைவேற்றுதல் மற்றும் செயல்களை செய்து முடிக்கவும் வேண்டும் . 


27 


( 4 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவு அல்லது ( 3 ) - ஆம் உட்பிரிவில் 
குறிப்பிடப்பட்ட தனி அலுவலர் , 

மாநகராட்சியின் 

சாதாரண 
தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் மன்றத்தின் முதல் கூட்ட நாள் வரை 
பதவி வகித்தல் வேண்டும் . 
11 . ( 1 ) 

அரசானது , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களை விதிகளைச் 
நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 
அதிகாரம் . 


. 


( 2 ) ( a ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் 

வெளியிடப்படுதல் 
வேண்டும் மற்றும் 

அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( b ) இந்த அவசரச் சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கைகள் 
அனைத்தும் , அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு வருதல் வேண்டும் 
என்று சொல்லப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது அவ்வாறு 
செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடர் அல்லது அதனையடுத்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னர் 
அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது 
பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப்பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்வுக்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் அவ்வாறான 
மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 

12. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடுகளை 
இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நீக்குவதற்கான 
ஆணையின் வாயிலாக , அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையான அல்லது அதிகாரம் . 
உகந்ததாக அதற்குத் தோன்றுகிற , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு 
முரணாக இல்லாத அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் . 


28 


விளக்கவுரை . 


2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின்படி , தமிழ்நாடு மாநிலத்தின் நகர்ப்புற 
மக்கள் தொகையின் விழுக்காடானது 48.45 ஆகும் . தற்போது நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் 
மக்கள் தொகையின் விழுக்காடானது மொத்த மக்கள் தொகையில் 53 விழுக்காட்டிற்கும் மேலாக 
அதிகரித்துள்ளது . எனவே மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை அடுத்துள்ள நகர்ப்புற பண்புகளைக் 
கொண்டுள்ள பகுதிகளை அந்தந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்படுவது மற்றும் 
அந்தப் பகுதிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இது அவசியமாகிறது . 

2. இதன் அடிப்படையில் , சிவகாசி சிறப்பு நிலை நகராட்சி , மற்றும் அதனை அடுத்துள்ள 
நகர்ப்புறமாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு , சிவகாசி மாநகராட்சியாக தரம் 
உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் , 2021-2022 ஆம் 
ஆண்டிற்கான இந்தத் துறையின் மானியக் கோரிக்கையின் போது மற்றவற்றிற்கிடையே சட்டமன்ற 
பேரவையின் முன்பு அறிவிப்பு ஒன்றை செய்துள்ளார் . அதன்படி மேற்சொன்ன நோக்கங்களை 
அடைவதற்கு ஒரு தொடக்க நடவடிக்கையாக , சிவகாசி சிறப்பு நிலை நகராட்சியானது , அதன் 
தற்போதைய எல்லை வரம்புகளுடன் சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு , அரசானது 
முடிவு செய்துள்ளது , 

3. எனவே , அத்தகைய தேவையான மாற்றங்களுடன் , 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் 
மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 251981 ) வகைமுறைகளை தழுவி சட்டம் ஒன்றை 
மேற்கொள்வதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

4. இந்த அவசரச் சட்டமானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


29 


2021 அக்டோபர் 20 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 4/2021 . 
கரூர் மாநகரத்திற்கென மாநகராட்சி ஒன்றினை அமைப்பதற்கு 

வகைசெய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 
தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 

தற்போது ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் 
அவசரச் சட்டத்தை பிறப்பிக்கிறார் : 


1 . ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு கரூர் மாநகராட்சி அவசரச் குறுந்தலைப்பு 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , கரூர் நகரம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


2 . 


( 3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
( 1 ) இந்த அவசரச் சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , - பொருள் 

வரையறைகள் . 


( a ) “ கரூர் மாநகரம் ” அல்லது “ மாநகரம் ” என்பது கரூர் நகராட்சியில் 
அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பகுதி எனப் பொருள்படும் மற்றும் இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கிய தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்துடன் சேர்க்கப்படுகிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் உள்ளடக்கும் ; ஆனால் இந்த அவசரச் சட்டத்தின் அத்தகைய 
தொடக்கத் தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்திலிருந்து விட்டுவிடப்பட்ட பகுதி 
எதனையும் உள்ளடக்காது ; 


( b ) " மாநகராட்சி " என்பது 3 - ஆம் 

பிரிவின்படி 
அமைத்துருவாக்கப்பட்ட கரூர் மாநகராட்சி என்று பொருள்படும் ; 

( c ) “ மன்றம் " என்பது கரூர் மாநகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 


( d ) “ அரசு ” என்பது மாநில அரசு என்று பொருள்படும் ; 
( e ) “ நகராட்சி மன்றம் ” என்பது கரூர் நகராட்சி மன்றம் என்று 


பொருள்படும் ; 


( 0 ) " நகராட்சி " என்பது கரூர் நகராட்சி என்று பொருள்படும் ; 

( g ) " பட்டியல் சாதியினர்கள் " மற்றும் பட்டியல் பழங்குடியினர்கள் ' ' 
என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) ஆம் 
கூறுகளில் அவற்றுக்கு முறையே , குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 2 ) இந்த அவசரச் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள் வரையறை 
செய்யப்படாத ஆனால் , ( இதன்பின்பு , இதில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தில் 
பொருள்வரையறை செய்யப்பட்டுள்ள சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் அனைத்தும் , 
1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் அவற்றுக்கு முறையே அளிக்கப்பட்டுள்ள அதே 
பொருள்களை கொண்டிருத்தல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
25/1981 . 


30 


கரூர் 
மாநகரத்திற்கென 
மாநகராட்சியை 
அமைத்தல் . 


3. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட தேதியன்றும் அது முதற்கொண்டும் , 
செயல்விளைவு கொள்ளும் வகையில் , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக , 
கரூர் நகராட்சியில் உள்ளடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடமானது கரூர் 
மாநகரமாக அமைதல் வேண்டும் மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட 
அத்தகைய தேதியிலிருந்து கூறப்பட்ட மாநகரத்திற்கு கரூர் மாநகராட்சி 
என்ற பெயரில் மாநகராட்சியொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் : 


வரம்புரையாக அரசானது , அவ்வப்போது , மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் அறிவிக்கையின் வாயிலாக , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பரப்பிடங்களை அதில் உள்ளடக்கும் வகையிலோ அல்லது அதிலிருந்து நீக்கிவிடும் 
வகையிலோ இந்த உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட மாநகரத்தின் எல்லை 
வரம்புகளை மாற்றியமைக்கலாம் : 


மேலும் , வரம்புரையாக இந்த உட்பிரிவின்படியான அறிவிக்கையொன்றைப் 
பிறப்பிப்பதற்கான அதிகாரமானது முன்னதான வெளியீட்டிற்கு உட்பட்டு இருத்தல் 
வேண்டும் . 


( 2 ) இம்மாநகராட்சியானது , கூறப்பட்ட பெயரால் , சொத்துக்களை ஈட்டும் , 

து , 
வைத்திருக்கும் மற்றும் அதனை வகை செய்வதற்கான மற்றும் ஒப்பந்தங்களை 
நிறைவேற்றுதலுக்கான அதிகாரத்துடனான தொடர்ந்திருக்கும் வழியுரிமையையும் , 
பொதுவான இலச்சினையையும் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் 
வேண்டும் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பின் பெயரில் வழக்கிடுதலும் மற்றும் 
வழக்கிடப்படுதலும் வேண்டும் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்னதாகச் 
செயற்பட்டுக் கொண்டிருந்த கரூர் நகராட்சியானது , இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


நகராட்சிய அதிகார 
அமைப்புகள் . 


4. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்குப் பின்வரும் 
நகராட்சிய அதிகார அமைப்புகள் பொறுப்புடையனவாக இருத்தல் வேண்டும் , 


( 1 ) ஒரு மேயர் : 


( 2 ) ஒரு மன்றம் ; 
( 3 ) ஒரு நிலைக்குழு ; 
( 4 ) ஒரு சிற்றொகுதிகள் குழு ; மற்றும் 
( 5 ) ஓர் ஆணையர் . 


மன்றத்தை அமைத்து 
உருவாக்குதல் . 


5. ( 1 ) ( 2 ) - ஆம் உட்பிரிவில் பிறவாறாக வகை செய்யப்பட்டுள்ள வாறன்றி , 
அரசினால் அவ்வப்போது அறிவிக்கையின் மூலமாக நிர்ணயிக்கப்படலாகும் இந்த 
அவசரச் சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தகைய 
எண்ணிக்கையிலான மன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் , , 
ஆயினும் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையானது எந்த நேரத்திலும் 
எழுபத்து இரண்டிற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 


( 2 ) மன்றத்தில் பின்வரும் நபர்களும் பிரதிநிதித்துவம் கொண்டிருத்தல் 
வேண்டும் , அதாவது : 

( a ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான மக்களவை உறுப்பினர்கள் 
மற்றும் மாநகராட்சியின் பரப்பிடத்திற்குள் வாக்காளர்களாகப் பதிவு செய்துள்ள 
மாநிலங்களவை உறுப்பினர்கள் ; 


( b ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் 
அனைத்து உறுப்பினர்கள் . 


உ 


( 3 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மன்றத்தின் 
நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ள உரிமைத்தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் , 
ஆனால் மன்றக் கூட்டங்களில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றிருத்தல் கூடாது . 


31 


( 4 ) மன்றத்தில் , பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்த 
நபர்களுக்கு பதவியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , மற்றும் அவ்வாறு 
ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கையானது , அம்மாநகரத்தின் 
மொத்த மக்கள் தொகைக்கு எந்த வீதத்தில் அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் 
சாதியினர்களின் அல்லது அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் பழங்குடியினர்களின் 
மக்கள் தொகையானது அமைந்திருக்கின்றதோ அதே வீதத்தில் கிட்டத்தட்ட 
இயலுமளவிற்கு மன்றத்தில் நேரடித் தேர்தலின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய மொத்த 
பதவியிடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப அமைத்திருத்தல் வேண்டும் . 


( 5 ) பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களைச் சேர்ந்த 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களிலிருந்து பட்டியல் சாதியினர் 
மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த பெண்களுக்காக பதவியிடங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , 

அது பட்டியல் சாதியினர்களையும் 
பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பதவியிடங்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக 
இருத்தல் கூடாது . 

( 6 ) மன்றத்தில் பெண்களுக்கென பதவியிடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் பெண்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் 
இடங்களின் எண்ணிக்கையானது , மன்றத்திலுள்ள பதவியிடங்களின் மொத்த 
எண்ணிக்கையில் , பட்டியல் சாதியினர்களையும் பட்டியல் பழங்குடியினர்களையும் 
சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கை 
உள்ளடங்கலாக , ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக இருத்தல் கூடாது . 

( 7 ) ( 4 ) -ஆம் மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின்படி ஒதுக்கீடு செய்யப்படும் 
பதவியிடங்களானவை அரசமைப்புச் சட்டத்தின் 334 ஆம் உறுப்பில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவு முடிவடைவதன் பேரில் செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் 
வேண்டும் . 


- 


6. ( 1 ) மாநகராட்சி , குறித்த காலத்திற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி மாநகராட்சியின் 
வழக்கமான ஒவ்வொரு தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்திற்கென கால அளவு . 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு வரையில் தொடர்ந்திருத்தல் 
வேண்டும் ; ஆனால் அதற்கு மேலாக அன்று ; மற்றும் மேற்சொன்ன ஐந்தாண்டுக் 
கால அளவானது மாநகராட்சியைக் கலைப்பதாகச் செயற்படும் . 

( 2 ) மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்று , -- 

( a ) ] ( 1 ) - ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அதனுடைய 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னதாக ; அல்லது 

( b ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாத கால அளவு 
முடிவதற்கு முன்னதாக நடத்தி முடிக்கப்படுதல் வேண்டும் : 

வரம்புரையாக , கலைக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ந்திருக்கக்கூடிய எஞ்சிய 
கால அளவானது ஆறு மாத காலத்திற்குக் குறைவாக இருந்திருக்குமிடத்து , 
அத்தகைய கால அளவிற்கென மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்காக 
இந்த உட்பிரிவின்படி தேர்தல் எதனையும் நடத்துவது தேவையானதாக இருத்தல் 
கூடாது . 

7. ( 1 ) ( 2 ) மற்றும் ( 3 ) ஆம் உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு உட்பட்டு , 1920- ஆம் ஆண்டு 
( இதன் பின்பு , மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1920 தமிழ்நாடு மாவட்ட 
ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டமானது , இந்த அவசரச் நகராட்சிகள் சட்டம் 
சட்டம் தொடங்கிய தேதியிலிருந்தும் அது முதற்கொண்டும் கரூர் மாநகரத்திற்குள் பொருந்தாது எனில் . 
அடங்கியிருக்கும் உள்ளாட்சிப் பரப்பிடங்களுக்கு செயல்படுத்துவது நின்றுபோதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 


( 2 ) அவ்வாறு நின்றுபோதலானது. 


( a ) கரூர் மாநகரத்திற்குள் 
) 

அடங்கியிருக்கிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
முந்தைய செயற்பாட்டினையும் ; 


32 


( b ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கு எதிராகப் புரியப்பட்ட 
குற்றச்செயல் எதனையும் பொறுத்து உள்ளான தண்டம் , தண்ட இழப்பு அல்லது 
தண்டனை எதனையும் ; அல்லது 

( c ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
தொடர்பான புலனாய்வு , சட்ட நடவடிக்கைகள் அல்லது தீர் வழி எதனையும் 
பாதித்தல் கூடாது ; மற்றும் இந்த அவசரச் சட்டம் நிறைவேற்றப்படாதிருந்தாற்போன்று 
அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதுவும் விதிக்கப்படலாம் . 

( 3 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , மாவட்ட 
நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட 
மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் இருக்கும் 
அனைத்து நியமனங்கள் , அறிவிக்கைகள் , அறிவிப்புகள் , விதிகள் , துணைவிதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் , பணிப்பாணைகள் , உரிமங்கள் , அனுமதிகள் , 
திட்டங்கள் , படிவங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஆகியன எந்த அளவிற்கு இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாமல் இருக்கின்றனவோ 
அந்த அளவுக்கு இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட , பிறப்பிக்கப்பட்ட 
அல்லது வழங்கப்பட்ட நியமனங்களால் , அறிவிக்கைகளால் , அறிவிப்புகளால் , 

, 
விதிகளால் , துணை விதிகளால் , ஒழுங்குமுறை விதிகளால் , ஆணைகளால் , 
பணிப்பாணைகளால் , உரிமங்களால் , அனுமதிகளால் , திட்டங்களால் , படிவங்களால் 
மற்றும் அதிகாரங்களால் அவை பதிலாக அமைக்கப்படுவது வரையிலும் கரூர் 
மாநகரத்திற்குள் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடத்தில் நடைமுறையில் 
தொடர்ந்திருத்தல் வேண்டும் . 


உ 


1981 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் 
வகைமுறைகள் 
மாநகராட்சிக்குப் 
பொருந்துதல் . 


8. ( 1 ) இதில் பிறவாறாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டுள்ள வாறன்றி , 
வரி அல்லது கட்டணம் விதிப்பது மற்றும் வசூலிப்பது தொடர்பான வகைமுறைகள் 
உள்ளடங்கலான , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் அனைத்து வகைமுறைகளும் 
இதன்மூலம் மாநகராட்சிக்கு நீட்டிக்கப்படுதல் மற்றும் தேவையான மாறுதல்களுடன் 
பொருந்துதல் வேண்டும் ; மற்றும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பகுதியாக இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாற்போன்று , 1981 ஆம் 
ஆண்டுச் சட்டமானது மாநகராட்சியைப் பொறுத்த அளவில் படிக்கப்பட்டுப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( 2 ) மாநகராட்சிக்கு , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகளைப் 
பொருந்தச் செய்வதை எளிதாக்கும் நோக்கத்திற்காக , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக , 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் மற்றும் அதன்படிச் செய்யப்பட்ட விதிகள் , 
துணைவிதிகளில் தேவைப்படக்கூடிய அல்லது உகந்ததாக இருக்கக்கூடிய 
வகைமுறைகள் எவற்றையும் நீக்குதல் , திருத்துதல் அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைத்தல் மூலமாக அத்தகைய தழுவமைவுகளை அல்லது மாற்றங்களைச் 
செய்யலாம் மற்றும் அதன்பேரில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டமும் அதன்படி செய்யப்பட்ட 
விதிகளும் அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும் , மாற்றங்களுக்கும் 
உட்பட்டு மாநகராட்சிக்குப் பொருந்துதல் வேண்டும் . 

( 3 ) 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகள் அல்லது அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகளின் மற்றும் துணைவிதிகளை தழுவியமைவதற்காக வகைமுறை 
செய்யப்படாமல் ( 2 ) -ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கிற வகைமுறை 
போதுமானதாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் , இந்த வகைமுறைகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு கோரப்பட்ட அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பு எதுவும் , மாநகராட்சிக்கு அவற்றைப் பொருந்தச் 
செய்வதை எளிமையாக்கும் நோக்கத்திற்காக , இந்த வகைமுறைகளை நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பின் முன்பாக உள்ள பொருட்பாட்டினைக் 
கருத்திற்கொண்டு அதன் பொருள் பாதிக்காத வகையில் தேவைப்படக்கூடிய 
அல்லது தக்கதென் இருக்கக்கூடிய அத்தகைய முறையில் பொருள் கொள்ளலாம் . 

( 4 ) கரூர் மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டு மற்றும் பொருந்துமாறு 
செய்யப்படும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 


33 


( a ) கோயம்புத்தூர் மாநகருக்கும் , கோயம்புத்தூர் நகராட்சிக்குமான 
சுட்டுகை எதுவும் , இந்த அவசரச் சட்டத்தின் காரணமாக முறையே , கரூர் 
மாநகருக்கும் , கரூர் நகராட்சிக்குமான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் 

( D ) கோயம்புத்தூர் மாநகராட்சி , கோயம்புத்தூரின் மாநகராட்சி 
மற்றும் கோயம்புத்தூர் பெருநகராட்சி ஆகியவற்றுக்கான சுட்டுகை எதுவும் , இந்த 
சட்டத்தின் காரணமாக முறையே கரூர் மாநகராட்சி , கரூரின் மாநகராட்சி மற்றும் 
கரூர் பெருநகராட்சிக்கான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

9. ( 1 ) நகராட்சி மன்றத்தின் அனைத்து சொத்துக்களும் , அல்லது மன்றத்திற்குப் மாறுதல் கால 
பயன்படுத்தப்பட்ட , அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட வகைமுறைகள் . 
எவ்வகையிலான அனைத்து உரிமைகளும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு 
எவ்வகையிலும் சொந்தமான அல்லது அதனிடம் உற்றமைந்துள்ள அல்லது 
பொறுப்பாட்சி என்ற வகையில் அதனால் அல்லது அதற்காக வைத்துவரப்பட்ட 
அனைத்து நலன்கள் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்றும் அது 
முதற்கொண்டும் , நகராட்சி மன்றத்தினால் எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்ட , 
அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட எவ்வகையிலான 
அனைத்து உரிமைகளுடனும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு எதிராகச் சட்ட 
முறையில் இருந்து வருகிற அனைத்துக் கட்டுப்பாடுகளும் மற்றும் இது குறித்து 
பொது அல்லது தனி ஆணையின் மூலமாக அரசானது வழங்கக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளுக்குட்பட்டு மாநகராட்சியிடம் உற்றமைந்திருத்தல் வேண்டும் . 

( 2 ) அத்தகைய தொடக்கத் தேதியன்று உள்ளவாறான 
வரிகளின் அனைத்து நிலுவைகளை , வரியை இணக்கமான முறையில் தீர்த்துக் 
கொள்வதற்கான பிற தொகை செலுத்தங்களை அல்லது செலவுகளுக்குக் கொடுபட 
வேண்டிய தொகையை , இழப்பீட்டை அல்லது பிறவாறு நகராட்சி மன்றத்திற்குக் 
கொடுபட வேண்டிய தொகையை வசூலிக்கப்படலாம் மற்றும் மாநகராட்சிக்கு 
அவை சேர்ந்தடைந்தவையாக இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
அத்தகைய நிலுவைகள் அல்லது செலுத்தங்கள் கொடுபட வேண்டியவை போன்று 
வசூலிக்கப்படலாம் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்கு முன்பாக 
நகராட்சி மன்றத்தால் விதிக்கப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் , கட்டணங்களும் , 
தீர்வைகளும் , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி மாநகராட்சியால் 
விதிக்கப்பட்டு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
வரிகள் , கட்டணங்கள் மற்றும் தீர்வைகள் இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதனாலும் மாற்றியமைக்கப்படுவது , 
நீக்கப்படுவது அல்லது கலைத்து கைக்கொள்ளப்படுவது வரையிலும் அதற்கிணங்கிய 
வகையில் நடைமுறையில் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் . 

( 4 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி நகராட்சி மன்றம் 
அல்லது அதிகார அமைப்பு அல்லது நபரெவராலும் அதற்கு அல்லது 
அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அனைத்துச் செயல் நடவடிக்கைகளும் , அத்தகைய 
செயல் நடவடிக்கைகள் இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
தொடங்கியிருந்தாற் போன்று மாநகராட்சி , அதிகார அமைப்பு அல்லது நபரால் 
அல்லது அதற்கு அல்லது அவருக்கு எதிராகத் தொடரப்படலாம் . 

( 5 ) அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்னர் அதிகார 
அமைப்பு எதனாலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை 
எதுவும் , இந்த அவசரச் சட்டம் நடைமுறையில் இருக்கையில் இந்த அவசரச் 
சட்டத்தின்படி அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு தகுதியுடைய அதிகார 
அமைப்பால் எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
( 6 ) இந்த அவசரச் சட்டத்தில் என்ன 

என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்க தேதிக்கு முன்பாக , நகராட்சியின் பணியில் 
இருந்த அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் அத்தகைய தொடக்கத் 
தேதியன்றும் அது முதற்கொண்டும் மாநகராட்சியின் அலுவலர் அல்லது 
பணியாளரொருவராகக் கொள்ளப்படுதல் வேண்டும் : 


7 


34 


வரம்புரையாக , 

( a ) மாநகராட்சியின் பணியில் அவர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டதன் 
விளைவாக அத்தகைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அடிப்படைச் 
சம்பளம் மற்றும் படிகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , பணிக்கொடை , வருங்கால வைப்புநிதி , 
ஓய்வு பெறும் வயது வரம்பு ஆகியவற்றைப் பொறுத்தவரையில் பொருந்தத்தக்க 
வரையறைகளும் , நிபந்தனைகளும் அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்பாக 
அத்தகைய பணியாளர்களுக்கு பொருந்தக்கூடியவற்றிற்கு , குறைவுபடாது இருத்தல் 
வேண்டும் ; மற்றும் 


( b ) அத்தகைய தொடக்கத் தேதி வரையிலும் நகராட்சியின் கீழ் 
அத்தகைய அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவராலும் செய்யப்பட்ட பணியானது , 
மாநகராட்சியின் கீழ் செய்யப்பட்ட பணியாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . மற்றும் 
அவர் , ஊதிய உயர்வுகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , வருங்கால வைப்பு நிதியம் , 
பணிக்கொடை ஆகியவற்றின் நோக்கத்திற்காக அந்தப் பணியைக் 

கணக்கில் 
எடுத்துக்கொள்ளும் உரிமைத் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் : 


மேலும் வரம்புரையாக , நகராட்சியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலர் 
அல்லது பிற பணியாளர் எவரும் வகுத்துரைக்கக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளும் 
அத்தகைய முறையிலும் மாநகராட்சிப்பணியில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அல்லது 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 73 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட பணிக்கு 
மாறுதல் செய்யும்படியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
ஆட்குறைப்புப் பலன்களின்பேரில் நகராட்சியின் பணியிலிருந்து நீக்கும் படியாகவோ 
தமது விருப்பத்தைத் தெரிவிக்க விருப்பத் தெரிவு ஒன்று கொடுக்கப்படுதல் 
வேண்டும் . 

மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி கரூர் நகராட்சியில் , 
சிற்றொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு மற்றும் இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியன்று நடைமுறையில் உள்ள சிற்றொகுதி எதுவும் அது மாற்றியமைக்கப்படாத 
வரையிலும் மாநகராட்சியின் கோட்டமாகவே கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( ( 8 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி , கரூர் நகராட்சிக்காகத் 
தயாரிக்கப்பட்டு இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் 
இருக்கும் வாக்காளர் பட்டியலானது , புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 
மற்றும் வெளியிடப்படுவது வரையிலும் , மாநகராட்சிக்குரிய வாக்காளர் பட்டியலாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் நகராட்சியின் ஒவ்வொரு சிற்றொகுதி 
தொடர்பான வாக்காளர் பட்டியலின் பகுதியானது , மாநகராட்சியின் நேரிணையான 
கோட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தனி அலுவலரை 
நியமித்தல் . 


10. ( 1 ) அரசால் , அறிவிக்கை வாயிலாக பின்வருவனவற்றின் அதிகாரங்களை 
செலுத்தவும் , கடமைகளை நிறைவேற்றவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் 
தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுதல் வேண்டும். 

( a ) மன்றம் , 
( b ) நிலைக்குழு , 
( C ) ஆணையர் , மற்றும் 

( d ) சிற்றொகுதிகள் குழு , 
( 2 ) தனி அலுவலரானவர். 
( a ) 

தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் 
அலுவலகம் வரும் வரையிலும் , மாநகராட்சியின் அதிகாரத்தை செலுத்தவும் , 
கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; 

( b ) மாநகராட்சியினால் நியமிக்கப்படும் ஒரு நிலைக்குழு நியமனம் 
செய்யப்படும் வரையிலும் , நிலைக்குழுவின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை 
செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; மற்றும் 

( c ) அரசால் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் 
ஆணையரின் அதிகாரத்தை செலுத்தவும் , 

செய்யவும் , 
செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் மற்றும் அரசானது வழிகாட்டினால் , 
அத்தகைய அலுவலர் நகராட்சி நிதியத்திலிருந்து அவரது பணிகளுக்காக 
மதிப்பூதியம் பெறலாம் . 


கடமைகளை 


35 


( 3 ) ( 1 ) ஆம் உட்பிரிவின்படி அரசால் புதிய தனி அலுவலர் நியமிக்கப்படும் 
வரையில் , அவசரச் சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்கு முன்பு வரையில் , 
நகராட்சியின் தனி அலுவலராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரே மாநகராட்சியின் 
தனி அலுவலராக கருதப்படுவார் மற்றும் அவர் ( 1 ) -ஆம் உட்பிரிவின் படி 
நியமிக்கப்பட்ட தனி அலுவலரால் செலுத்தப்பட்ட , நிறைவேற்றப்பட்ட மற்றும் செய்து 
முடிக்கப்பட்டதைப் போன்ற அதே அதிகாரங்களை செலுத்துதல் , கடமைகளை 
நிறைவேற்றுதல் மற்றும் செயல்களை செய்து முடிக்கவும் வேண்டும் . 


( 1 ) ஆம் உட்பிரிவு அல்லது ( 3 ) -ஆம் உட்பிரிவில் 
குறிப்பிடப்பட்ட தனி அலுவலர் , மாநகராட்சியின் 

சாதாரண 
தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் மன்றத்தின் முதல் கூட்ட நாள் வரை 
பதவி வகித்தல் வேண்டும் . 


11 . 


( 1 ) அரசானது , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களை விதிகளைச் 
நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
( 2 ) ( a ) இந்த 

அவசரச் 

சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் 

வெளியிடப்படுதல் 
வேண்டும் மற்றும் அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
( b ) இந்த அவசரச் 

சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட 
அறிவிக்கைகள் அனைத்தும் , அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலன்றி 

அவை அவ்வாறு 
வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது அவ்வாறு 
செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடர் அல்லது அதனையடுத்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னர் 
அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது 
பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப் பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்வுக்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் அவ்வாறான 
மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 


12. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடுகளை 
இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நீக்குவதற்கான 
ஆணையின் வாயிலாக , அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையான அல்லது அதிகாரம் . 
உகந்ததாக அதற்குத் தோன்றுகிற , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு 
முரணாக இல்லாத அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் . 


36 


விளக்கவுரை . 
2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின்படி , தமிழ்நாடு மாநிலத்தின் 
நகர்ப்புற மக்கள் தொகையின் விழுக்காடானது 48.45 ஆகும் . தற்போது நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் 
மக்கள் தொகையின் விழுக்காடானது மொத்த மக்கள் தொகையில் 53 விழுக்காட்டிற்கும் மேலாக 
அதிகரித்துள்ளது . எனவே மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை அடுத்துள்ள நகர்ப்புற பண்புகளைக் 
கொண்டுள்ள பகுதிகளை அந்தந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைக்கப்படுவது மற்றும் 
அந்தப் பகுதிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இது அவசியமாகிறது . 

2. இதன் அடிப்படையில் , கரூர் சிறப்பு நிலை நகராட்சி , மற்றும் அதனை அடுத்துள்ள 
நகர்ப்புறமாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட்டு , கரூர் மாநகராட்சியாக தரம் 
உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் , 2021-2022 ஆம் 
ஆண்டிற்கான இந்தத் துறையின் மானியக் கோரிக்கையின் போது மற்றவற்றிற்கிடையே சட்டமன்ற 
பேரவையின் முன்பு அறிவிப்பு ஒன்றை செய்துள்ளார் . அதன்படி மேற்சொன்ன நோக்கங்களை 
அடைவதற்கு ஒரு தொடக்க நடவடிக்கையாக , கரூர் சிறப்பு நிலை நகராட்சியானது , அதன் தற்போதைய 
எல்லை வரம்புகளுடன் கரூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு , அரசானது முடிவு செய்துள்ளது 

3. எனவே , அத்தகைய தேவையான மாற்றங்களுடன் , 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் 
மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 25/1981 ) வகைமுறைகளை தழுவி சட்டம் ஒன்றை 
மேற்கொள்வதென அரசானது முடிவு செய்துள்ளது . 

4. இந்த அவசரச் சட்டமானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 
( ஆளுநரின் ஆணைப்படி ) 

ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


37 


2021 நவம்பர் 3 ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட பின்வரும் 
அவசரச் சட்டமானது இதன் மூலம் பொதுத்தகவலுக்காக வெளியிடப்படுகிறது : 

தமிழ்நாடு அவசரச் சட்ட எண் . 5/2021 . 
தாம்பரம் மாநகரத்திற்கென மாநகராட்சி ஒன்றினை அமைப்பதற்கு 

வகைசெய்வதற்கானதோர் அவசரச் சட்டம் . 


தமிழ்நாடு சட்டமன்றமானது அமர்வில் இல்லாதிருப்பதால் மற்றும் தமிழ்நாடு 
ஆளுநர் இதில் இதன்பின்பு காணப்படுகின்ற நோக்கங்களுக்காக உடனடியாக 
நடவடிக்கை எடுப்பது அவருக்கு அவசியமாக்குவதாக தற்போதுள்ள சூழ்நிலைகள் 
இருப்பதாக மனநிறைவடைந்திருப்பதால் ; 

தற்போது ஆகையால் , அரசமைப்பின் 213 ஆம் உறுப்பின் ( 1 ) ஆம் கூறால் 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி ஆளுநர் இதன் மூலம் பின்வரும் 
அவசரச் சட்டத்தை பிறப்பிக்கிறார் : 

1 . ( 1 ) இந்த அவசரச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தாம்பரம் மாநகராட்சி குறுந்தலைப்பு 
அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

அளாவுகை மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , தாம்பரம் நகரம் முழுவதையும் அளாவி நிற்கும் . 


( 3 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


2. ( 1 ) இந்த அவசரச் சட்டத்தில் , தறுவாய் வேறு பொருள் குறித்தாலன்றி , - பொருள் 

வரையறைகள் . 
( a ) “ தாம்பரம் மாநகரம் ” அல்லது “ மாநகரம் ” என்பது தாம்பரம் 
நகராட்சியில் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பகுதி எனப் பொருள்படும் மற்றும் இந்த 
அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்துடன் சேர்க்கப்படுகிற 
உள்ளாட்சிப் பரப்பிடம் எதனையும் உள்ளடக்கும் ; ஆனால் இந்த அவசரச் சட்டத்தின் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்குப் பின்னர் அம்மாநகரத்திலிருந்து விட்டுவிடப்பட்ட 
பகுதி எதனையும் உள்ளடக்காது ; 


( b ) மாநகராட்சி " என்பது 3 ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட 
தாம்பரம் மாநகராட்சி என்று பொருள்படும் ; 


( c ) 


" மன்றம் ' ' என்பது தாம்பரம் மாநகராட்சி மன்றம் என்று 


பொருள்படும் ; 


( d ) " அரசு ” என்பது மாநில அரசு என்று பொருள்படும் ; 


( e ) ' ' நகராட்சி மன்றம் ' ' என்பது தாம்பரம் நகராட்சி மன்றம் என்று 
பொருள்படும் ; 


( 1 ) " நகராட்சி " என்பது தாம்பரம் நகராட்சி என்று பொருள்படும் ; 


தமிழ்நாடு சட்டம் 

25/1981 . 


( g ) " பட்டியல் சாதியினர்கள் " மற்றும் பட்டியல் பழங்குடியினர்கள் ' ' 
என்பது அரசமைப்புச் சட்டத்தின் 366 ஆம் உறுப்பின் ( 24 ) மற்றும் ( 25 ) ஆம் 
கூறுகளில் அவற்றுக்கு முறையே , குறித்தளிக்கப்பட்டுள்ள பொருள்களை 
கொண்டிருத்தல் வேண்டும் . 

( 2 ) இந்த அவசரச்சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள் வரையறை 
செய்யப்படாத ஆனால் , ( இதன் பின்பு , இதில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தில் 
பொருள்வரையறை செய்யப்பட்டுள்ள சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் அனைத்தும் , 
1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் அவற்றுக்கு முறையே அளிக்கப்பட்டுள்ள அதே 
பொருள்களை கொண்டிருத்தல் வேண்டும் . 


38 


தாம்பரம் 
மாநகரத்திற்கென 
மாநகராட்சியை 
அமைத்தல் . 


3. ( 1 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட தேதியன்றும் அது முதற்கொண்டும் , 
செயல்விளைவு கொள்ளும் வகையில் , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களுக்காக , 
தாம்பரம் நகராட்சியில் உள்ளடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடமானது தாம்பரம் 
மாநகரமாக அமைதல் வேண்டும் மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கப்பட்ட 
அத்தகைய தேதியிலிருந்து கூறப்பட்ட மாநகரத்திற்கு தாம்பரம் மாநகராட்சி 
என்ற பெயரில் மாநகராட்சியொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் : 


வரம்புரையாக அரசானது , அவ்வப்போது , மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் அறிவிக்கையின் வாயிலாக , அந்த அறிவிக்கையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பரப்பிடங்களை அதில் உள்ளடக்கும் வகையிலோ அல்லது அதிலிருந்து நீக்கிவிடும் 
வகையிலோ இந்த உட்பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட மாநகரத்தின் எல்லை 
வரம்புகளை மாற்றியமைக்கலாம் : 

மேலும் , வரம்புரையாக இந்த உட்பிரிவின்படியான அறிவிக்கையொன்றைப் 
பிறப்பிப்பதற்கான அதிகாரமானது முன்னதான வெளியீட்டிற்கு உட்பட்டு இருத்தல் 
வேண்டும் . 


( 2 ) இம்மாநகராட்சியானது , கூறப்பட்ட பெயரால் , சொத்துக்களை ஈட்டும் , 
வைத்திருக்கும் மற்றும் அதனை வகை செய்வதற்கான மற்றும் ஒப்பந்தங்களை 
நிறைவேற்றுதலுக்கான அதிகாரத்துடனான தொடர்ந்திருக்கும் வழியுரிமையையும் , 
பொதுவான இலச்சினையையும் கொண்டிருக்கும் ஒரு கூட்டமைப்பாக இருத்தல் 
வேண்டும் மற்றும் அதனுடைய கூட்டமைப்பின் பெயரில் வழக்கிடுதலும் மற்றும் 
வழக்கிடப்படுதலும் வேண்டும் . 


( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்கு முன்னதாகச் 
செயற்பட்டுக் கொண்டிருந்த தாம்பரம் நகராட்சியானது , இந்த அவசரச் சட்டம் 
தொடங்கப்பட்ட அத்தகைய தேதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


நகராட்சிய அதிகார 
அமைப்புகள் . 


4. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளை நிறைவேற்றுவதற்குப் பின்வரும் 
நகராட்சிய அதிகார அமைப்புகள் பொறுப்புடையனவாக இருத்தல் வேண்டும். 

( 1 ) ஒரு மேயர் ; 
( 2 ) ஒரு மன்றம் ; 
( 
{ 3 ) ஒரு நிலைக்குழு : 
{ 4 ) ஒரு சிற்றொகுதிகள் குழு ; மற்றும் 
( 
( ( 5 ) ஓர் ஆணையர் . 


மன்றத்தை அமைத்து 
உருவாக்குதல் . 


5. ( 1 ) ( 2 ) ஆம் உட்பிரிவில் பிறவாறாக வகைசெய்யப்பட்டுள்ளவாறன்றி , 
அரசினால் அவ்வப்போது அறிவிக்கையின் மூலமாக நிர்ணயிக்கப்படலாகும் இந்த 
அவசரச் சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தகைய 
எண்ணிக்கையிலான மன்ற உறுப்பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் , 
ஆயினும் மன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையானது எந்த நேரத்திலும் 
எழுபத்து இரண்டிற்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும் . 


உ 


( 2 ) மன்றத்தில் பின்வரும் நபர்களும் பிரதிநிதித்துவம் கொண்டிருத்தல் 
வேண்டும் , அதாவது : 

( a ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான மக்களவை உறுப்பினர்கள் 
மற்றும் மாநகராட்சியின் பரப்பிடத்திற்குள் வாக்காளர்களாகப் பதிவு செய்துள்ள 
மாநிலங்களவை உறுப்பினர்கள் ; 

( b ) மாநகராட்சியின் பரப்பிடத்தை முழுமையாக அல்லது பகுதியாகக் 
கொண்டிருக்கும் தொகுதிகளின் பிரதிநிதியான தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் 
அனைத்து உறுப்பினர்கள் . 

( 3 ) ( 2 ) ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மன்றத்தின் 
நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்ள உரிமைத்தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் , 
ஆனால் மன்றக் கூட்டங்களில் வாக்களிப்பதற்கு உரிமை பெற்றிருத்தல் கூடாது . 


உ 


39 


( 4 ) மன்றத்தில் , பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரை சேர்ந்த 
நபர்களுக்கு பதவியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , மற்றும் அவ்வாறு 
ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கையானது , அம்மாநகரத்தின் 
மொத்த மக்கள் தொகைக்கு எந்த வீதத்தில் அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் 
சாதியினர்களின் அல்லது அம்மாநகரத்திலுள்ள பட்டியல் பழங்குடியினர்களின் 
மக்கள் தொகையானது அமைந்திருக்கின்றதோ அதே வீதத்தில் கிட்டத்தட்ட 
இயலுமளவிற்கு மன்றத்தில் நேரடித் தேர்தலின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய மொத்த 
பதவியிடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப அமைத்திருத்தல் வேண்டும் . 


( 5 ) பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களைச் சேர்ந்த 
நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களிலிருந்து பட்டியல் சாதியினர் 
மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த பெண்களுக்காக பதவியிடங்கள் 
ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , அது பட்டியல் சாதியினர்களையும் 
பட்டியல் பழங்குடியினர்களையும் சேர்ந்த நபர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
பதவியிடங்களின் மொத்த எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக 
இருத்தல் கூடாது . 

( 6 ) மன்றத்தில் பெண்களுக்கென பதவியிடங்கள் ஒதுக்கீடு 
செய்யப்படுதல் வேண்டும் ; மற்றும் பெண்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்படும் 
இடங்களின் எண்ணிக்கையானது , மன்றத்திலுள்ள பதவியிடங்களின் மொத்த 
எண்ணிக்கையில் , பட்டியல் சாதியினர்களையும் பட்டியல் பழங்குடியினர்களையும் 
சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் பதவியிடங்களின் எண்ணிக்கை 
உள்ளடங்கலாக , ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைவாக இருத்தல் கூடாது . 

( 7 ) ( 4 ) ஆம் மற்றும் ( 5 ) ஆம் உட்பிரிவுகளின்படி ஒதுக்கீடு செய்யப்படும் 
பதவியிடங்களானவை அரசமைப்புச் சட்டத்தின் 334 ஆம் உறுப்பில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவு முடிவடைவதன் பேரில் செயல்விளைவு கொள்வது அற்றுப்போதல் 
வேண்டும் . 

6. ( 1 ) மாநகராட்சி , குறித்த காலத்திற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி மாநகராட்சியின் கால 
வழக்கமான ஒவ்வொரு தேர்தலுக்குப் பின்பும் அதனுடைய முதல் கூட்டத்திற்கென 

அளவு . 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஐந்து ஆண்டு கால அளவு வரையில் தொடர்ந்திருத்தல் 
வேண்டும் ; ஆனால் அதற்கு மேலாக அன்று ; மற்றும் மேற்சொன்ன ஐந்தாண்டுக் 
கால அளவானது மாநகராட்சியைக் கலைப்பதாகச் செயற்படும் . 

( 2 ) மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்கான தேர்தல் ஒன்று , 


( a ) ( 1 ) - ஆம் உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள அதனுடைய கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னதாக ; அல்லது 

( b ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாத கால அளவு 
முடிவதற்கு முன்னதாக நடத்தி முடிக்கப்படுதல் வேண்டும் : 

வரம்புரையாக , கலைக்கப்பட்ட மாநகராட்சி தொடர்ந்திருக்கக்கூடிய எஞ்சிய 
கால அளவானது ஆறு மாத காலத்திற்குக் குறைவாக இருந்திருக்குமிடத்து , 
அத்தகைய கால அளவிற்கென மாநகராட்சியை அமைத்துருவாக்குவதற்காக 
இந்த உட்பிரிவின்படி தேர்தல் எதனையும் நடத்துவது தேவையானதாக இருத்தல் 
கூடாது . 

7. ( 1 ) ( 2 ) மற்றும் ( 3 ) ஆம் உட்பிரிவுகளின் வகை முறைகளுக்கு உட்பட்டு , 1920 ஆம் ஆண்டு 
( இதன் பின்பு , மாவட்ட நகராட்சிகள் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1920 

தமிழ்நாடு மாவட்ட 
ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டமானது , இந்த அவசரச் சட்டம் 

நகராட்சிகள் சட்டம் 
தொடங்கிய தேதியிலிருந்தும் அது முதற்கொண்டும் தாம்பரம் மாநகரத்திற்குள் 

பொருந்தாது எனில் . 
அடங்கியிருக்கும் உள்ளாட்சிப் பரப்பிடங்களுக்கு செயல்படுத்துவது நின்றுபோதல் 
வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 


( 2 ) அவ்வாறு நின்றுபோதலானது . - 

( a ) தாம்பரம் மாநகரத்திற்குள் அடங்கியிருக்கிற உள்ளாட்சிப் 
பரப்பிடம் எதனையும் பொறுத்த அளவில் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 
முந்தைய செயற்பாட்டினையும் ; 

( b ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கு எதிராகப் புரியப்பட்ட 
குற்றச்செயல் எதனையும் பொறுத்து உள்ளான தண்டம் , தண்ட இழப்பு அல்லது 
தண்டனை எதனையும் ; அல்லது 


40 


( C ) அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை 
தொடர்பான புலனாய்வு , சட்ட நடவடிக்கைகள் அல்லது தீர் வழி எதனையும் 
பாதித்தல் கூடாது ; மற்றும் இந்த அவசரச் சட்டம் நிறைவேற்றப்படாதிருந்தாற் போன்று 
அத்தகைய தண்டம் , தண்ட இழப்பு அல்லது தண்டனை எதுவும் விதிக்கப்படலாம் . 


( 3 ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் , மாவட்ட 
நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட 
மற்றும் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் இருக்கும் 
அனைத்து நியமனங்கள் , அறிவிக்கைகள் , அறிவிப்புகள் , விதிகள் , துணைவிதிகள் , 
ஒழுங்குமுறை விதிகள் , ஆணைகள் , பணிப்பாணைகள் , உரிமங்கள் , அனுமதிகள் , 
திட்டங்கள் , படிவங்கள் மற்றும் அதிகாரங்கள் ஆகியன எந்த அளவிற்கு இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாமல் இருக்கின்றனவோ 
அந்த அளவுக்கு இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட , பிறப்பிக்கப்பட்ட 
அல்லது வழங்கப்பட்ட நியமனங்களால் , அறிவிக்கைகளால் , அறிவிப்புகளால் , 

, 
விதிகளால் , துணை விதிகளால் , ஒழுங்குமுறை விதிகளால் , ஆணைகளால் , 
பணிப்பாணைகளால் , உரிமங்களால் , அனுமதிகளால் , திட்டங்களால் , படிவங்களால் 
மற்றும் அதிகாரங்களால் அவை பதிலாக அமைக்கப்படுவது வரையிலும் தாம்பரம் 
மாநகரத்திற்குள் அடங்கியுள்ள உள்ளாட்சிப் பரப்பிடத்தில் 

நடைமுறையில் 
தொடர்ந்திருத்தல் வேண்டும் . 


1981 ஆம் ஆண்டு 
சட்டத்தின் வகை 
முறைகள் 
மாநகராட்சிக்குப் 
பொருந்துதல் . 


8. ( 1 ) இதில் பிறவாறாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டுள்ள வாறன்றி , 
வரி அல்லது கட்டணம் விதிப்பது மற்றும் வசூலிப்பது தொடர்பான வகைமுறைகள் 
உள்ளடங்கலான , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் அனைத்து வகைமுறைகளும் 
இதன்மூலம் மாநகராட்சிக்கு நீட்டிக்கப்படுதல் மற்றும் தேவையான மாறுதல்களுடன் 
பொருந்துதல் வேண்டும் ; மற்றும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் பகுதியாக இந்த 
அவசரச் சட்டத்தின் வகைமுறைகள் அமைக்கப்பட்டிருந்தாற் போன்று , 1981 ஆம் 
ஆண்டுச் சட்டமானது மாநகராட்சியைப் பொறுத்த அளவில் படிக்கப்பட்டுப் பொருள் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


( 2 ) மாநகராட்சிக்கு , 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகளைப் 
பொருந்தச் செய்வதை எளிதாக்கும் நோக்கத்திற்காக , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக , 1981 ஆம் ஆண்டுச் சட்டம் மற்றும் அதன்படிச் செய்யப்பட்ட விதிகள் , 
துணைவிதிகளில் தேவைப்படக்கூடிய அல்லது உகந்ததாக இருக்கக்கூடிய 
வகைமுறைகள் எவற்றையும் நீக்குதல் , திருத்துதல் அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைத்தல் மூலமாக அத்தகைய தழுவமைவுகளை அல்லது மாற்றங்களைச் 
செய்யலாம் மற்றும் அதன்பேரில் 1981 ஆம் ஆண்டுச் சட்டமும் அதன்படி செய்யப்பட்ட 
விதிகளும் அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும் , மாற்றங்களுக்கும் 

, 
உட்பட்டு மாநகராட்சிக்குப் பொருந்துதல் வேண்டும் . 


( 3 ) 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் வகைமுறைகள் அல்லது அதன்படிச் 
செய்யப்பட்ட விதிகளின் மற்றும் துணைவிதிகளை தழுவியமைவதற்காக வகைமுறை 
செய்யப்படாமல் ( 2 ) -ஆம் உட்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கிற வகைமுறை 
போதுமானதாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் , இந்த வகைமுறைகளை 
நடைமுறைப்படுத்துவதற்கு கோரப்பட்ட அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பு எதுவும் , மாநகராட்சிக்கு அவற்றைப் பொருந்தச் 
செய்வதை எளிமையாக்கும் நோக்கத்திற்காக , இந்த வகைமுறைகளை நீதிமன்றம் , 
தீர்ப்பாயம் அல்லது அதிகார அமைப்பின் முன்பாக உள்ள பொருட்பாட்டினைக் 
கருத்திற்கொண்டு அதன் பொருள் பாதிக்காத வகையில் தேவைப்படக்கூடிய 
அல்லது தக்கதென இருக்கக்கூடிய அத்தகைய முறையில் பொருள் கொள்ளலாம் . 

( 4 ) தாம்பரம் மாநகரத்திற்கு நீட்டிக்கப்பட்டு மற்றும் பொருந்துமாறு 
செய்யப்படும் 1981 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் , 


41 


( a ) கோயம்புத்தூர் மாநகருக்கும் , கோயம்புத்தூர் நகராட்சிக்குமான 
சுட்டுகை எதுவும் , இந்த அவசரச் சட்டத்தின் காரணமாக முறையே , தாம்பரம் 

, 
மாநகருக்கும் , தாம்பரம் நகராட்சிக்குமான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் 

( b ) கோயம்புத்தூர் மாநகராட்சி , கோயம்புத்தூரின் மாநகராட்சி 
மற்றும் கோயம்புத்தூர் பெருநகராட்சி ஆகியவற்றுக்கான சுட்டுகை எதுவும் , இந்த 
சட்டத்தின் காரணமாக முறையே தாம்பரம் மாநகராட்சி , தாம்பரத்தின் மாநகராட்சி 
மற்றும் தாம்பரம் பெருநகராட்சிக்கான சுட்டுகையாகப் பொருள் கொள்ளப்படுதல் 
வேண்டும் . 


9. ( 1 ) நகராட்சி மன்றத்தின் அனைத்து சொத்துக்களும் , அல்லது மன்றத்திற்குப் மாறுதல் கால 
பயன்படுத்தப்பட்ட , அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட 

வகைமுறைகள் . 
எவ்வகையிலான அனைத்து உரிமைகளும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு 
எவ்வகையிலும் சொந்தமான அல்லது அதனிடம் உற்றமைந்துள்ள அல்லது 
பொறுப்பாட்சி என்ற வகையில் அதனால் அல்லது அதற்காக வைத்துவரப்பட்ட 
அனைத்து நலன்கள் இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்றும் அது 
முதற்கொண்டும் , நகராட்சி மன்றத்தினால் எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்ட , 
அனுபவிக்கப்பட்ட அல்லது உடைமையில் வைத்துவரப்பட்ட எவ்வகையிலான 
அனைத்து உரிமைகளுடனும் மற்றும் நகராட்சி மன்றத்திற்கு எதிராகச் சட்ட 
முறையில் இருந்து வருகிற அனைத்துக் கட்டுப்பாடுகளும் மற்றும் இது குறித்து 
பொது அல்லது தனி ஆணையின் மூலமாக அரசானது வழங்கக்கூடிய அத்தகைய 
பணிப்பாணைகளுக்குட்பட்டு மாநகராட்சியிடம் உற்றமைந்திருத்தல் வேண்டும் . 

( 2 ) அத்தகைய தொடக்கத் தேதியன்று உள்ளவாறான வரிகளின் 
அனைத்து நிலுவைகளை , வரியை இணக்கமான முறையில் தீர்த்துக் 
கொள்வதற்கான பிற தொகை செலுத்தங்களை அல்லது செலவுகளுக்குக் கொடுபட 
வேண்டிய தொகையை , இழப்பீட்டை அல்லது பிறவாறு நகராட்சி மன்றத்திற்குக் 
கொடுபட வேண்டிய தொகையை வசூலிக்கப்படலாம் மற்றும் மாநகராட்சிக்கு 
அவை சேர்ந்தடைந்தவையாக இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
அத்தகைய நிலுவைகள் அல்லது செலுத்தங்கள் கொடுபட வேண்டியவை போன்று 
வசூலிக்கப்படலாம் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதிக்கு முன்பாக 
நகராட்சி மன்றத்தால் விதிக்கப்பட்டு வந்த அனைத்து வரிகளும் , கட்டணங்களும் , 
தீர்வைகளும் , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி மாநகராட்சியால் 
விதிக்கப்பட்டு வந்திருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் அத்தகைய 
வரிகள் , கட்டணங்கள் மற்றும் தீர்வைகள் இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
எதனாலும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதனாலும் மாற்றியமைக்கப்படுவது , 
நீக்கப்படுவது அல்லது கலைத்து கைக்கொள்ளப்படுவது வரையிலும் அதற்கிணங்கிய 
வகையில் நடைமுறையில் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் . 


) 


( 4 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி நகராட்சி மன்றம் 
அல்லது அதிகார 

அதிகார அமைப்பு அல்லது நபரெவராலும் அதற்கு அல்லது 
அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அனைத்துச் செயல் நடவடிக்கைகளும் , அத்தகைய 
செயல் நடவடிக்கைகள் இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளின்படி 
தொடங்கியிருந்தாற் போன்று மாநகராட்சி , அதிகார அமைப்பு அல்லது நபரால் 
அல்லது அதற்கு அல்லது அவருக்கு எதிராகத் தொடரப்படலாம் . 

( 5 ) அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்னர் அதிகார அமைப்பு 
எதனாலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , 
இந்த அவசரச் சட்டம் நடைமுறையில் இருக்கையில் இந்த அவசரச் சட்டத்தின்படி 
அத்தகைய நடவடிக்கையை எடுப்பதற்கு தகுதியுடைய அதிகார அமைப்பால் 
எடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( 6 ) இந்த அவசரச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , 
இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்க தேதிக்கு முன்பாக , நகராட்சியின் பணியில் 
இருந்த அலுவலர் அல்லது பணியாளர் ஒவ்வொருவரும் அத்தகைய தொடக்கத் 
தேதியன்றும் அது முதற்கொண்டும் மாநகராட்சியின் அலுவலர் அல்லது 
பணியாளரொருவராகக் கொள்ளப்படுதல் வேண்டும் : 


42 


வரம்புரையாக , 
( a ) மாநகராட்சியின் 

பணியில் 

அவர்கள் 
சேர்த்துக்கொள்ளப்பட்டதன் விளைவாக அத்தகைய அலுவலர்கள் மற்றும் 
பணியாளர்களுக்கு அடிப்படைச் சம்பளம் மற்றும் படிகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , 
பணிக்கொடை , வருங்கால வைப்புநிதி , ஓய்வுபெறும் வயது வரம்பு ஆகியவற்றைப் 
பொறுத்தவரையில் பொருந்தத்தக்க வரையறைகளும் , நிபந்தனைகளும் 
அத்தகைய தொடக்கத் தேதிக்கு முன்பாக அத்தகைய பணியாளர்களுக்கு 
பொருந்தக்கூடியவற்றிற்கு , குறைவுபடாது இருத்தல் வேண்டும் ; மற்றும் 


( b ) அத்தகைய தொடக்கத் தேதி வரையிலும் நகராட்சியின் கீழ் 
அத்தகைய அலுவலர் அல்லது பிற பணியாளர் எவராலும் செய்யப்பட்ட பணியானது , 
மாநகராட்சியின் கீழ் செய்யப்பட்ட பணியாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
மற்றும் அவர் , ஊதிய உயர்வுகள் , விடுப்பு , ஓய்வூதியம் , வருங்கால வைப்பு நிதி , 
பணிக்கொடை ஆகியவற்றின் நோக்கத்திற்காக அந்தப் பணியைக் 

கணக்கில் 
எடுத்துக்கொள்ளும் உரிமைத் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் : 


மேலும் வரம்புரையாக , நகராட்சியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அலுவலர் 
அல்லது பிற பணியாளர் எவரும் வகுத்துரைக்கக்கூடிய அத்தகைய காலத்திற்குள்ளும் 
அத்தகைய முறையிலும் மாநகராட்சிப் பணியில் ஏற்றுக்கொள்ளும்படியாகவோ அல்லது 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 73 - A எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட பணிக்கு 
மாறுதல் செய்யும்படியாகவோ அல்லது வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய 
ஆட்குறைப்புப் பலன்களின் பேரில் நகராட்சியின் பணியிலிருந்து நீக்கும் படியாகவோ 
தமது விருப்பத்தைத் தெரிவிக்க விருப்பத் தெரிவு ஒன்று கொடுக்கப்படுதல் 
வேண்டும் . 

( 7 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி தாம்பரம் நகராட்சியில் , 
சிற்றொகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு மற்றும் இந்த அவசரச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியன்று நடைமுறையில் உள்ள சிற்றொகுதி எதுவும் அது மாற்றியமைக்கப்படாத 
வரையிலும் மாநகராட்சியின் கோட்டமாகவே கொள்ளப்படுதல் வேண்டும் . 

( 8 ) மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி , தாம்பரம் நகராட்சிக்காகத் 
தயாரிக்கப்பட்டு இந்த அவசரச் சட்டம் தொடங்கிய தேதியன்று நடைமுறையில் 
இருக்கும் வாக்காளர் பட்டியலானது , புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு 
மற்றும் வெளியிடப்படுவது வரையிலும் , மாநகராட்சிக்குரிய வாக்காளர் பட்டியலாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் ; மற்றும் நகராட்சியின் ஒவ்வொரு சிற்றொகுதி 
தொடர்பான வாக்காளர் பட்டியலின் பகுதியானது , மாநகராட்சியின் நேரிணையான 
கோட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

10. ( 1 ) அரசால் , அறிவிக்கை வாயிலாக பின்வருவனவற்றின் அதிகாரங்களை 
செலுத்தவும் , கடமைகளை நிறைவேற்றவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் 
தனி அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படுதல் வேண்டும். 

( a ) மன்றம் , 
( b ) நிலைக்குழு , 
( c ) ஆணையர் , மற்றும் 
( d ) சிற்றொகுதிகள் குழு , 


தனி அலுவலரை 
நியமித்தல் . 


( 2 ) தனி அலுவலரானவர் .- 

( a ) தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் வரும் 
வரையிலும் , மாநகராட்சியின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , 
செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; 

( b ) மாநகராட்சியினால் நியமிக்கப்படும் ஒரு நிலைக்குழு நியமனம் 
செய்யப்படும் வரையிலும் , நிலைக்குழுவின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை 
செய்யவும் , செயல்பாடுகளை செய்து முடிக்கவும் வேண்டும் ; மற்றும் 

( c ) அரசால் ஆணையர் ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் 

) 
ஆணையரின் அதிகாரத்தை செலுத்தவும் , கடமைகளை செய்யவும் , செயல்பாடுகளை 
செய்து முடிக்கவும் வேண்டும் மற்றும் அரசானது வழிகாட்டினால் , அத்தகைய 
அலுவலர் நகராட்சி நிதியத்திலிருந்து அவரது பணிகளுக்காக மதிப்பூதியம் 
பெறலாம் . 


43 


( 3 ) ( 1 ) ஆம் உட்பிரிவின்படி அரசால் புதிய தனி அலுவலர் நியமிக்கப்படும் 
வரையில் , அவசரச் சட்டம் நடைமுறைக்கு வரும் நாளுக்கு முன்பு வரையில் , 
நகராட்சியின் தனி அலுவலராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவரே மாநகராட்சியின் 
தனி அலுவலராக கருதப்படுவார் மற்றும் அவர் ( 1 ) ஆம் உட்பிரிவின் படி 
நியமிக்கப்பட்ட தனி அலுவலரால் செலுத்தப்பட்ட , நிறைவேற்றப்பட்ட மற்றும் செய்து 
முடிக்கப்பட்டதைப் போன்ற அதே அதிகாரங்களை செலுத்துதல் , கடமைகளை 
நிறைவேற்றுதல் மற்றும் செயல்களை செய்து முடிக்கவும் வேண்டும் . 


( 4 ) ( 1 ) ஆம் உட்பிரிவு அல்லது 

( 3 ) -ஆம் 

உட்பிரிவில் 
குறிப்பிடப்பட்ட தனி அலுவலர் , மாநகராட்சியின் 

சாதாரண 
தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் மன்றத்தின் முதல் கூட்ட நாள் வரை 
பதவி வகித்தல் வேண்டும் . 


11 . ( 1 ) அரசானது , இந்த அவசரச் சட்டத்தின் நோக்கங்களை 

விதிகளைச் 
நிறைவேற்றுவதற்கான விதிகளைச் செய்யலாம் . 

செய்வதற்கான 

அதிகாரம் . 
( 2 ) ( a ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட 
விதிகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படுதல் 
வேண்டும் மற்றும் 

அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டுமென வெளிப்படையாகத் தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி அவை 
அவ்வாறு வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
( b ) இந்த அவசரச் 

சட்டத்தின்படி 

பிறப்பிக்கப்பட்ட 
அறிவிக்கைகள் அனைத்தும் , அவை குறிப்பிட்டதொரு நாளில் நடைமுறைக்கு 
வருதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலன்றி அவை அவ்வாறு 
வெளியிடப்பட்ட நாளிலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

( 3 ) இந்த அவசரச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை அல்லது ஆணை ஒவ்வொன்றும் அது அவ்வாறு 
செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட பின்னர் , கூடிய விரைவில் சட்டமன்றப் 
பேரவையில் வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் அது அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடர் அல்லது அதனையடுத்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு முன்னர் 
அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதிலும் மாறுதல் 
எதனையும் சட்டமன்றப் பேரவையானது செய்யுமாயின் அல்லது அத்தகைய 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணை எதுவும் செய்யப்படுதலோ அல்லது 
பிறப்பிக்கப்படுதலோ கூடாது என சட்டமன்றப்பேரவை முடிவு செய்யுமாயின் , அந்த 
விதி அல்லது அறிவிக்கை அல்லது ஆணையானது அதன்பின்னர் அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்வுக்கேற்ப , நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் ; எனினும் அவ்வாறான 
மாறுதல் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கை அல்லது 
ஆணையின்படி முன்னரே செய்யப்பட்ட செயல் ஏதொன்றின் செல்லுந்தன்மைக்கும் 
குந்தகமின்றி இருத்தல் வேண்டும் . 

12. இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளைச் செயற்படுத்துவதில் இடர்ப்பாடுகளை 
இடர்ப்பாடு ஏதேனும் எழுமானால் அரசு , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 

நீக்குவதற்கான 
ஆணையின் வாயிலாக , அந்த இடர்ப்பாட்டை நீக்குவதற்குத் தேவையான அல்லது 

அதிகாரம் . 
உகந்ததாக அதற்குத் தோன்றுகிற , இந்த அவசரச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு 
முரணாக இல்லாத அத்தகைய வகைமுறைகளைச் செய்யலாம் . 


44 


விளக்கவுரை . 


மாநிலத்தில் நகரமயமாக்கலின் விரைவான வளர்ச்சியினை கருதுகையில் , நகர்ப்புற 
உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரைமக்க வேண்டியது தவிர்க்கமுடியாததாகும் . அதற்கிணங்க , 
2021-22 ஆம் ஆண்டிற்கான இத்துறையின் , மானியக் கோரிக்கையின் 

போது 
சட்டமன்றப்பேரவையில் , மற்றவற்றிற்கிடையில் , தாம்பரம் நகராட்சி மற்றும் அதை ஒட்டிய நான்கு 
நகராட்சிகள் , பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளானது ஒன்றிணைக்கப்பட்டு மாநகராட்சி 
ஒன்று உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு ஒன்றை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையின் 
அமைச்சர் வெளியிட்டுள்ளார் . 


. 


2. சென்னை மாநகரத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ள தாம்பரம் , பல்லவபுரம் , 
பம்மல் , அனகாபுத்தூர் மற்றும் செம்பாக்கம் ஆகியவற்றின் நகராட்சிகள் 

மற்றும் 
சிட்லபாக்கம் , மாடம்பாக்கம் , 
மாடம்பாக்கம் , பெருங்களத்தூர் , பீர்க்கன்கரணை மற்றும் திருநீர்மலை 

மற்றும் 
ஆகியவற்றின் பேரூராட்சிகள் மற்றும் அவற்றின் அருகிலுள்ள பகுதிகளும் விரைவாக 
நகரமயமாக்கப்படுகின்றன . மேலும் , மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு , இந்த 
சுற்றுவட்டாரப் பகுதிகளில் உள்ள தெரு விளக்குகள் , குடிநீர் வழங்குதல் , கழிவுநீர் அகற்றுதல் , 
திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சாலைகள் போன்ற குடிமை உட்கட்டமைப்பை மேம்படுத்த 
வேண்டிய தேவை உள்ளது . இந்த விவகாரங்களைத் தீர்க்க சிறந்த நிர்வாக அமைப்பு , 
மனித வளங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் ஆகியன தேவைப்படுகின்றன . எனவே , 
இந்த உள்ளாட்சி அமைப்புகளை ஒரு பெரிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பாக , அதாவது 
மாநகராட்சியாக ஒருங்கிணைத்தல் இன்றியமையாததாகக் கருதப்படுகின்றது . பொருத்தமான 
நிர்வாக அமைப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் , பொது மக்களுக்கு சேவைகளை பயனுற 
வழங்குவதற்காக வளங்களை மேம்படுத்தவும் இது உதவும் . 

3. சட்டமன்றப் பேரவையில் , மாண்புமிகு அமைச்சரின் மேற்சொன்ன அறிவிப்பின் 
அடிப்படையில் , மேற்கூறிய சூழ்நிலைகளைக் கருத்தில் கொண்டு , தொடர்புடைய 
சட்டமுறையிலான வகைமுறைகளினால் கட்டாயமாக்கப்பட்ட முறையான நடைமுறையைப் 
பின்பற்றுவதன் மூலம் தாம்பரம் நகராட்சி எல்லைக்குள் பல்லவபுரம் , பம்மல் , அனகாபுத்தூர் 
மற்றும் செம்பாக்கம் ஆகிய நகராட்சிகள் மற்றும் சிட்லபாக்கம் , மாடம்பாக்கம் , பெருங்களத்தூர் , 
பீர்க்கன்கரணை மற்றும் திருநீர்மலை ஆகிய பேரூராட்சிகளை சேர்த்து அவற்றை தாம்பரம் 
மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என அரசானது அறிவிக்கை செய்துள்ளது . 

4. அதற்கிணங்க , தாம்பரம் மாநகராட்சியின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்திற்காக , 
அரசானது தேவையான அத்தகைய மாறுதல்களுடன் , 1981 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் 
மாநகராட்சிச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 1981/25 ) வகைமுறைகளைத் தழுவி ஒரு 
சட்டத்தினை இயற்றுவதென முடிவு செய்துள்ளது . 

5. இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகின்றது . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசு செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 

சட்டத்துறை . 


( தமிழாக்கம் ) 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


